Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangofri. 


திவ்வியகவி பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ பணித்த 


அஷ்டப்பிரபந்தத்தில்‌ . 
நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதி 
ca 3 


ஸ்ரீகாஞ்சீ பிரதிவாதிபயங்கரம்‌ 
அண்ணங்கராசாரியர்‌ 
எழுதிய 


விளக்க வுரையோடு கூடியது 


ஸ்ரீராமா நுஜன்‌ வெளியீடு 


கிடைக்குமிடம்‌ : 

P. B. ANNANGARACHARYA 
க்ரந்தமாலா ஆபீஸ்‌, சின்னகாஞ்சீபுரம்‌. 
்‌ 1959, 


ANIAN 


genfi Se 


oni 
ESS 


s p = . f sE ட 2௪ ~ 5 $ i 2 ; 
CC-0. Bhagavad Rarfîanuja National. Research Institute; Melukote Collection. © | |. 
. i Li A. 2 வ்‌ A வூ ௪௩) » சட்‌ யூரிக்‌ = Chi ele” ® A & ca ion > pe Ta ஞ்‌. 


Ma Ce 


ILAN . 


ing: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: கேது: 


USI 


திவ்வியகவி பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ பணித்த 
ணையை ட... 
்‌ அஞ்டப்‌ பிரபந்தம்‌ ! 
BAI SIA VINI வச சமம்‌ அச கமகம TD 


* 


Warg? பீரதிவாதிபயங்கரம்‌ 
அண்ணங்கராசாரியர்‌ 
ப எழுதிய 
விளக்க வுரையோடு கூடியது 


ஸ்ரீராமாநுஜன்‌ வெளியீடு 


இடைக்குமிடம்‌ : 
P. ந. ANNANGARACHARYA 


க்ரந்தமாலா ஆபீஸ்‌, சின்னகாஞ்சீபுரம்‌. 
= 1959—1960. 


ர UA f உச 
ந RE DEA (CS 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ரீ 
அஷ்டப்‌ பிரபந்த விளக்கம்‌ 
‘ இவ்வியகவி பிள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌' என்று பிரசித்தி பெற்ற அழயெ 
மணவாளகதாசர்‌ இயற்றிய அஷ்டப்பிரபக்தம்‌ இலக்கிய நூல்களுள்‌ மிகச்‌ 
P Pg விளங்குவது. “சொல்மோக்கும்‌ பொருள்‌ கோக்கும்‌ கொடை கோக்கும்‌ 
நடை கோக்கும்‌ துறையின்‌ நோக்கும்‌ எந்மோக்குங்காண இலக்கியமாவ அ ” இது. 


வாங்கக்‌ கலம்பகம்‌. திருவேங்கடமாலை 
ல்‌ மாலை. த 
இருவரங்கத்‌ தந்‌ தாதி. அழகரம்தாத ; 1 
Aa நூற்றெட்டுத்‌ திருப்பதி யந்தாதி 


எனுமிவை அஷ்டப்பிரபந்தமென வழங்கப்‌ பெறும்‌. ஸ்ரீவைஷணவஸம்‌ பர 
யைத்‌ a ம்பெருமாலர்‌ அருளிச்‌ செய்த சரணாகதிக தபம்‌, ஸ்ரீ ரங்ககத்யம்‌, 
i வைகுண்டகத்யம்‌ என்‌. அமிவை பிற்காலத்தவர்களால்‌ கத்யத்ரயம்‌ என வழங்கப்‌ 
பட்டது போலவே இப்பிரபக்தங்களும்‌ பிற்பட்டவர்களால்‌ அஷ்டப்‌ ,பிரபக்தமென்‌ 
நெரு தொகுதியாக வழங்கப்பெற்றது. எனவே, P அஷ்டப்‌ பிரபந்த 
மென்று பெயரிட்டாரல்லர்‌ என்றதாயிற்று. . அஷ்டப்பிரபம்தம்‌ கற்றவன்‌ 
௮ ருமைப்‌ புலவன்‌”! என்னும்‌ வழக்கச்‌ சொல்லினால்‌ இதன்‌ Soraga 
விளங்கும்‌. அந்தாதி பரடுதலிலும்‌, யமகம்‌ இரிபு சிலேடை முதலிய சொல்லணிகளை 
மிட்டுப்‌ பாடுதலிலம்‌ இவ்வாசிரியர்‌ மிகரற்ற திபுணர்‌. 


கூரத்தாழ்வான்‌ திருக்குமாரரும்‌ உலகம்‌ நிறைந்த புகழாளருமான பட்ட 
ருடைய திருவடிகளை 2 ச்ரயித்து உய்க்தவரான இவ்வாசிரியர்க்கு ஆழ்வார்‌ 
களிடத்திலும்‌ ஆசிரியர்கள்‌ பக்கலிலும்‌ அளவு கடக்க பக்தி விளங்குவது ஆச்சரிய 
மன்று. பெரும்பாலும்‌ ஆழ்வார்களின்‌ அருளச்‌ செயல்களைப்‌ பின்பற்றியே 
இவ்வஷ்டப்பிரபக்தம்‌ அவதரித்துள்ளது. இவ்வாசிரியர்‌ தென்மொழியிற்‌ போலவே 
வடமொழியிலும்‌ தேர்ச்சி பெற்றவர்‌ என்பது இவரது தால்களினால்‌ நன்கு விளங்கும்‌. 
ஸ்ரீவைஷ்ணவ சம்‌ பிரகாயத்திற்கு இவ்வஷ்டப்பிரபக்தம்‌ நிதிபோன்ற தென்பர்‌. 
இர்த்திமூர்‌்த்தியாய்‌ விளங்கும்‌ வை. மு. சடகோப ராமாஅஜாசாரியார்‌ ஸ்வாமி 
கள்‌ இவ்வஷ்டப்பிரபம்தத்திற்கு விரிவுரையியற்றி வெளியிட்டுள்ளாரெனினும்‌ அவ்‌ 
வுரை இப்போது இடைப்பது அரிதாயிருத்தலாலம்‌ அவ்வளவு விரிவு வேண்டா 
சாரை உகப்பிக்க வேண்டியும்‌ மூலத்தின்‌ பொருள்‌ ஜயச்திரிபற alari 
பரன வோர்‌ விளக்கவுரையை யெழுதி வெளியிட எனது நண்பர்கள்‌ சிலர்‌ நியமித்‌ 
தருளினராதலால்‌ இச்‌ சுருக்கவுரை தோன்‌ றுஜன்றது. தூற்றெட்டுத்‌ திருப்பதியக்தாதி 
முந்துற முன்னம்‌ உரை சய்யலாறது. 


நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதி. 

பொய்கை யாழ்வார்‌ முதலாகத்‌ திருமங்கையாழ்வார்‌ முடிவாகவுள்ள ஆர்‌ 
வார்கள்‌ பதின்மரும்‌, “பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாளும்‌ 
பரடிய திவ்வியப்‌ பிரபம்தங்களில்‌ மங்களாசாஸனம்‌ செய்யப்பெற்றவை DT HAP OA 
இருப்பதிகளாம்‌. சோழ சாட்டில்‌ மாற்பது; பாண்டி காட்டில்‌ பதினெட்டு; மலை 
நாட்டில்‌ பதின்மூன்று;  ஈடுகாட்டில்‌ இரண்டு; தொண்டை நாட்டில்‌ இருபத்தி 
ரண்டு; வட காட்டில்‌ பன்னிரண்டு ; திருப்பாற்கடல்‌, திருமாடு என்பன .நூற்றெட்‌ 
டுத்‌ இருப்பதிகளாகக்‌ க தப்படுகன்றன.. ஒவ்வொரு திருப்பதிக்கும்‌ ஒவ்வொரு 
செய்யுளிட்டுத்‌ அதி சய்வது இப்பிரபற்தம்‌. முழுதும்‌ அற்தாநித்‌ தொடை 
aa si * 


வரய்க்த வெண்பாவினால்‌ அமைந்தது. Ch 2 DA me 


z 


ப்‌ 


7 . ateo 
vir mf 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ரீ 
பேரருளாளன்‌ பெருந்தேவித்தாயார்‌ திருவடிகளே சரணம்‌ 
ஆழ்வாரெம்பெருமானார்‌ ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌. 
திவ்வியகவி பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ பணித்த அஷ்டப்‌ பிரபந்தத்தினுள்‌ 


நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதி. 
[ ஸ்ரீ காஞ்சீ அண்ணங்கராசார்யர்‌ இயற்றிய விளக்கவுரையோடு கூடியது] 
சிறப்புப்‌ பாயிரம்‌ 
ஏற்றமண வாள ரிசைத்தாரந்‌ தாதிவெண்பா 
f தோற்றக்கே டில்லாத தொன்மாலைப்‌--போற்றத்‌ 
திருப்பதியா நூற்றெட்‌ டினையுஞ்சே விப்போர்‌ 
கருப்பதியா வண்ணமுண்டா ௧. 


ப்ப ம்‌ ARES . | தோற்றம்‌ கேடு ) பிறப்பு மிறப்புமில்லாத 

zo, ASSE dal , தேசங்கள்‌ நூற்‌ இல்லாத தொல்‌ புராண புருஷனைச்சொல்‌ 
யும்‌ DEET மாலை போற்ற )லித்‌ துதிக்கும்படியாக 

சேவிப்போர்‌ ஸேவிப்பவர்கள்‌ ஏற்ற art ப்தி O ssi 
( மீண்டு மீண்டும்‌ கர்ப்ப கிய மணவாள தாசர்‌ 


ணம்‌ உண்டாக! படிக்கு [பிறப்பின்றி | வெண்பா இசை è} நூற்றெட்டுத்‌ திருப்பதி 


_ கரு பதியாவண்‌ ; பிண்டத்தில்‌ சேராத | ௮ ந்தா ச | தத்தெட்ுத்‌ திருப்ப 
ca ட முத்திபெறுமாறு] த்தார்‌ ) யந்தாஇயைப்‌ பாடினார்‌.. 


— பிரபந்தத்‌ தொடக்கம்‌ — 
ஆழ்வார்கள்‌ பன்னிருவர்‌ காப்பு. ்‌ 
பொய்கைபூ தன்பேயார்‌ பொன்மழிசைக்‌ கோன்மாறன்‌ 

செய்ய மதுரகவி சேரர்பிரான்‌--வையகமெண்‌ 
பட்டர்பிரான்‌ கோதைதொண்டர்‌ பாதப்‌ பொடிபாணன்‌ 
கட்டவிழ்தார்‌ வாட்கலியன்‌ காப்பு. 

(பொழிப்புரை) பொய்கையார்‌ பூதத்தார்‌ பேயார்‌ திருமழிசைப்பிரான்‌ ஈம்மாழ்‌ 
வார்‌ குணசாலியான மதுரகவியாழ்வார்‌ குலசேகராழ்வார்‌ உலகத்தாரால்‌. நன்கு 
மதிக்கப்பெற்ற பெரியாழ்வார்‌ ஆண்டாள்‌ தகொண்டாரடி.ப்‌ பொடியாழ்வார்‌ இருப்‌ 
பாணாழ்வார்‌ விகஸித்த மாலையையணிக்தவரும்‌ வாட்படையையுடையவருமான 
திருமஙகையாழ்வார்‌ ஆகிய பன்னிருவர்‌ நமக்கு ரகத்கராகுக்‌. ல seni # 

நம்மாழ்வார்‌ காப்பு. 
| பிறவாத பேறு பெறுதற்கெஞ்‌ ஞான்றும்‌ 
| மறவா திறைஞ்சென்‌ மனனே !-துறவாளன்‌ 
வண்குருகூர்‌ வாவி வழுதிவள நாடுடைய 
Pi 


e 


தண்குருகூர்‌ நம்பிதிருத்‌ தாள்‌. 


‘. 6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


4 ஸ்ரீரர்ம்ர்துஜன்‌--அஷ்டப்‌ பிரபந்த விளக்கம்‌ 


; நெஞ்சமே ! தண்‌ குருகூர்‌ pwrs 
என்‌ ப, ல்‌ விரக்தி ண்ட்‌ நம்பி £ தம்மாழ்வாருடைய 


È 5 கிய ர்ப்பறவை : o 
வள குருகு 552 [ல்‌ வப்‌ பெற்ற | பிறவாத பேறு) மீண்டு மிண்டும்‌ ல்‌ 
வாவி வழு தி) ஜலாசயங்கள்‌ சூழ்ந்த பெறுதற்கு எஞ்‌ பவை 2 றுபெறு 
வளம்‌ காடு | பாண்டி நாட்டுத்‌ தலை | ஞான்றும்‌ மற | தற்காக எப்‌ பாதும்‌ மற 
CRH 1. வருமான வாது இறைஞ்சு ] வாமல்‌ வணங்கு. 
எம்பெருமானார்‌ காப்பு. $ : 
முன்னே பிறக்திறந்து மூதுலகிற்‌ பட்டவெல்லாம்‌ 
என்னே மறந்தனையோ என்னெஞ்சே சொன்னேன்‌ 
இனியெதிரா சன்மங்கள்‌ இன்றுமுதல்‌ பூதூர்‌ 
முனியெதிரா சன்பேர்‌ மொழி. 
: - : று 
என்‌ நெஞ்சே! எனது மனமே!, : \ A To ஒருறுதி 
Ý i டு னேன்‌ கின்றேன்‌ ; (அதாவ 
4 லாம்‌ CEE | Sere தென்னென்னில்‌ ;) 
பிறத்து இறத்து4 a மிறப்பது | ஒன்று முதல்‌ இன்று தொடங்கி 
j அநாதி ஸம்ஸாரத்‌ ( பெரும்பூதூர்‌ மாமுனி 


முன்னே 


மூது உலகில்‌ 


ட எல்லாம்‌) தில்‌ பட்ட பாடுகளை | மதார்‌ முனி! urdu எதிராசருடைய 


யெல்லாம்‌ | எதிராசன்‌ பேர்‌* இரு நாமங்களை யோது ; 


் “டாய்போ | மொழி | (அங்ஙனம்‌ செய்தால்‌) 
மறத்தனையோ 4 மதித்து விட்டாயோ ra are 
; உன்‌ பேதைமையை | சன்மங்கள்‌ பவதல? இனி உனக்கு 
VELI என்‌ சொல்லுவது ? இனி எதிரா ) உண்டாகமாட்டா. 


கூரத்தாழ்வான்‌ காப்பு. 
முக்கால மில்லா முகில்வண்ணன்‌ வைகுந்தத்து 
எக்காலஞ்‌ செல்வா னிருக்கின்றேன்‌--தக்காரெண்‌ 
கூரத்தாழ்‌ வானடியைக்‌ கூடுதற்கு நாயடி.யேன்‌ 
போரத்தாழ்‌ வானசடம்‌ போட்டு. 
முக்காலம்‌ இல்‌ 


= LI G DI 
தாய்‌ அடியேன்‌ நீசனான வடியேன்‌ Gran 


] காலம்‌ நடையாடாத 


போர ஈழ்வு] மிக இழிவான ஜடப்‌ ( i | 
ஆன சடம்போ ( பொகுளாகிய இவ்வுடலை | ணன்‌ வைகுத்‌ tl ine நலன்‌ திரு 
தக்கார்‌ எண்‌) யோக்யர்கள்‌ சிந்திக்‌ 


கூரத்து ஆமி ம்‌ கூரத்தாழ்வான்‌ இ o ; i 
Seniga f SERORS வ ட்கள்‌ 

௪௪௨--இக்தாலாகிரியரான ஐயங்கார்‌ பட்டர் திருவடிகளில்‌ ஆச்ரயித்து உய்க்தவ 
ராதலால்‌ அவ்வாசிரியருடைய திருத்தகப்பனாரென்னுங்‌ காரணத்தினாலும்‌, தமக்குத்‌ 
தந்தையான அமுதனருடைய ஸரஆதாதகாசார்யரென்னுங்‌ காரணத்தினாலும்‌ கூரத்‌ 
தாழ்வானைத்‌ அதித்தபடி, பரமபதம்‌ சேர்கலை ஆசார்யன்‌ திருவடி. சேர்தலாக 
வழங்குறெ ஹம்பிரதாயம்‌ இச்செய்புளில்‌. தெரிவிக்கப்‌ பட்டமை காண்க, உடல்‌ 
I Delio பொருளாதலால்‌ ஜடமெனப்‌ பட்டது. ப ய 


என்றைக்குச்‌ சென்‌ 


எக்‌ காலம்‌ 
சேரப்போகிறேனோ 1% 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அழற்றெட்டுத்‌ திருப்பதியச்‌தாதி-சோழமகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 5 


ஸ்வாசார்யரான பட்டர்‌ காப்பு. ்‌ 
நான்கூட்டில்‌ வந்தவன்றே நானறியா நன்மையெல்லாம்‌ 
தான்கூட்டி வைத்தநலந்‌ தான்கண்டீர்‌--ஆங்கூட்டச்‌ 
சிட்டருக்கு வாய்த்த திருவரங்க னின்னருளால்‌ 
பட்டருக்காட்‌ பட்ட பயன்‌. 


கூட்டம்‌ ம்‌) திரள்‌ திரளான | நான்‌ அறியா F 
சிட்டருக்கு வ்‌ மஹான்களுக்குப்‌ பாக்‌ தன்மை எல்‌ க்‌ தலங்களை 
55) கியமாக வாய்த்த லாம்‌ 

திரு அரங்கன்‌ பரங்கதாதனுவட்உ [தான்‌ கூட்டி தான்‌ உண்டாக்கிய 
7 Ai Ul! வைத்த நலம்‌ நன்மை யென்பது 

இன்‌ அருளால்‌ di ஹதுக தத்‌ È 3 ப È 

a ல்‌ நான்‌ இவ்வுடலோடு ப்ரா CAD ம மகத்து தக்‌ 

ந Sta j வந்து பிறந்த நாள்‌ SoS 4 னாக அமையப்‌ பெற்ற 

55 ௮ D தொடங்கி தாகிய பயனாம்‌. 


* இட்டர்க்கு வாய்த்த, பட்டர்க்காட்பட்ட' 'என்றெ பாடங்களுமொக்கும்‌. 


ஈரிருப தாஞ்சோழம்‌ ஈரொன்ப தாம்பாண்டி 
ஓர்பதின்மூன்‌ மாம்மலைநா டோரிரண்டாம்‌--சீர்நடுநா 
டாரோடீ ரெட்டுதொண்டை அவ்வடநா டாறிரண்டு 
கூறுதிரு நாடொன்றாக்‌ கொள்‌. : 


: (சோழ நாட்டிலுள்ள | தொண்டை (தொண்டை ஈட்டுத்‌ 
சோழம்‌ ii திருப்ப,திகள்‌ நட்டுப்‌ | பத 


st றோடு ஈர்‌ ப்பதிகள்‌ த 
இருபது ஆம்‌ ; தாகும்‌; எட்டு l ன ; இருபத்தி 
பாண்டி ஈர்‌ ஒன்‌ (பாண்டி. REL SII k È 
பது ஆம்‌: 1 திருப்பதிகள்‌ பதினெட்‌ அவ்‌ வடநாடு | தூரத்திலுள்ள வட 
டாகும்‌; 3 ஆறு இரண்டு i] நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 
மலை நாடு ஓர்‌ | மலையாள நாட்டிலுள்ள பன்னிரண்டாகும்‌. 
பதின்‌ மூன்று திருப்பதிகள்‌ பதின்‌ மூன்‌ È 
ஆம்‌; ராகும்‌ : கூறு திருநாடு [ றப்பாகக்‌ கூறப்படு 
சீர்‌ நடு ATO) சிறந்தநடுநாட்டுத்திறுப்‌| ஒன்று ஆ. 42 திருநாடு ஒன்றாகும்‌; 
ஓர்‌ இரண்டு பதிகள்‌ இரண்டாகும்‌ ; | கொள்‌ | ஆக நூற்றெட்டுத்‌ திருப்‌ 
ஆம்‌; i [பதிகள்‌ கொள்க. 


1. திருவரங்கம்‌ பெரிய கோயில்‌. 
சீர்வந்த வுந்தித்‌ திசைமுகனா லல்லாதென்‌ 
சோர்வந்த சொல்லில்‌ சுருங்குமோ-— ஆர்வம்‌ 
ஒருவரங்கங்‌ கோயில்‌ உகந்தவரை யாள்வான்‌ 
திருவரங்கங்‌ கோயிற்‌ சிறப்பு. 

வர்‌ அங்கு வர்‌ அந்தந்த |சீர்‌ 
Sane ஆர்வம்‌) விஷயாத்தரங்களில்‌ ஆ | 8 8ms முக கமலத்தில்‌ தோன்றிய 
ஓயில்‌ சை யொழியப்பெற்ருல்‌ | னால்‌ அல்லாது பிரமனாலல்லது 

[அங்ஙனம்பற்றற்ற . 
அவரை வன்‌ i அன்பரை உகந்து ஆட்‌ | ஏன்‌ படர [எனது குற்றம்‌ மலிந்த 
இரு அரங்கம்‌] படட ariang | வத்த சொல்லில்‌ நல்கா A ல்‌ இல்‌ 
DI க மானது வரங்கப்ப ` ம சொ: ய 

கோயில்‌ சிறப்பு | பீன்‌ சிறப்பானது சுருங்குமோ? | மோ? ன்‌ 


வந்த மக | கமலத்‌ சிறந்த நாபீ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


6 ஸ்ரீ ராமாஅஜன்‌-—அஸஷ்டப்பிரபக்த விளக்கம்‌ 


* * *_'எம்மாண்பினயன்‌ நான்கு காவினுலு மெடுத்தேத்தி யீரிரண்டு முகமுங்‌ 
கொண்டு எம்மாட மெயில்‌ கண்களெட்டினோடும்‌ தொழுதேத்தியினிதிறைஞ்ச நின்ற ” 
என்கிற பெருமாள்‌ திருமொழிப்‌ பாசுரத்தையுட்கொண்டு க பட்‌ 
இக்நூலின்‌ செய்யுட்கள்தோ றும்‌ பின்னிரண்டடிகளில்‌ தீரிபு என்னுஞ்‌ சொல்லணி 
அமைக்கப்‌ பெற்றுள்ளது. ஈற்றடியில்‌ * தருவரங்கங்‌ கோயில்‌" என்ன வேண்டி 
மூன்றுமடியில்‌ “ஒருவரங்கங்‌ கோயில்‌” என்ற சொல்கொடரை அமைத்தார்‌ ; 
பதம்‌ பிரிப்பது வேறு. இங்ஙனமே செய்யுள்கோறுங்‌ கண்டுகொள்க. ஒருவரங்கங்‌ 
கோயில்‌, திருவரங்கங்கோயில்‌ என்று யமகமாக இருச்தாலும்‌ முன்னே (ஒருவர்‌ 
அங்கங்கு ஓயில்‌) என்றும்‌, பின்னே பாகல்‌ கோயில்‌) என்றும்‌ பிரித்துப்‌ 
பொருள்கொள்ள வைத்தது கவியின்‌ சாதுரியம்‌. மேலெங்கும்‌ இங்ஙனமே காண்க. (1) 

2. திருவுறையூர்‌. 
சிறப்புடைய செல்வத்‌ திருப்பதிகள்‌ போல 
மறப்புடைய நாயேன்‌ மனத்துள்‌--உறப்போந்து 
அறந்தையா நின்ற வரங்கா திருவாழ்‌ 
உறந்தையாய்‌ ! இங்குறைந்த தோது. (2) 
மறப்பு உடைய) எதையும்‌ மறக்கு மியல்‌ 2 பெரிய பிராட்டியார்‌ 
தாயேன்‌ மனத்‌ ட வீனனான நீசனேனு sn வாழ்கின்ற வையும்‌ 
துள்‌ உற, டைய மனத்தில்‌ நன்‌ மத லுள்ளவனே ! 
போந்து ] கெழுத்தருளியிருந்து | சிறப்பு உடைய] (நீ) சிறந்த திவ்ய 
: செல்வம்‌ இருப்‌ | தேசங்களிற்போலஎன்‌ 
பதிகள்‌ போல * மனத்திலும்‌ உறைந்‌ 
இங்கு உறைந்‌ | திருப்பதற்குக்‌ காரண 
த்து ஓது 9 முரைத்தருளவேணும்‌. 
உ உறையூர்க்கு உறச்தை யென்றும்‌ திருகாமமென்க. உறைபூரைப்‌ 
பற்றின இச்செய்யுளில்‌ அரங்கா! என்று ஸ்ரீரங்ககாதனை விளி5,௧௮-- எல்லாத்‌ 
திருப்பதிகளுக்கும்‌ ஸ்ரீரங்ககாகனோ தலைவன்‌ என்றெ தத்துவத்தை யுணர்த்த. 
இங்வனே பல பாசரங்களிலும்‌ அரங்கனை ப்ரஸ்தாவித்து வருவர்‌. .... sen (2) 


(அம்மனத்தில்‌) தரும 
தெறிபதியுமாறு செய்‌ 
26 


ன்ற அரங்கநாதனே! 


அறம்‌ தையா 
தின்ற அரங்கா! 


3. தஞ்சை மாமணிக்‌ கோயில்‌. 
ஓதக்கேள்‌ நெஞ்சே !உனக்குமிது நன்றெனக்கும்‌ 
மேதக்க நன்மையினி வேறில்லை--போதப்‌ 
பெருந்தஞ்சை மாமணியைப்‌ பேணி வடிவம்‌ 


பொருந்தஞ்சை மாமணியைப்‌ போற்று, (3) 
நெஞ்சே ஒத மனமே! நான்‌ சொல்‌ [பெருமை Qui 1 
கேள்‌ } வதொன்று கேள்‌ ; போத பெரு | டன்‌ து ந்திருப்பதி 


தஞ்சை மாமணி 4 யிலுறையும்‌ மா மணி 


க்கும்‌ ( கான்‌ சொல்லுகிறவிது | யை பேணி | போன்ற பெருமானை 
as FE உனக்கும்‌ நன்மையை (நன்கு விரும்பித்து இத்து 
< x யுண்டாக்கும்‌, [அப்பெருமானது ரு 


Sa f _ | வடிவம்‌ பொரு | வடிவத்திற்‌ பொருந்திய 

: [எனக்கும்‌ மிக்க நன்‌| ந்துஅஞ்சை! பக்கல்‌ RATE 

எனக்கும்‌ மே ) மை பயக்குமது இதனில்‌ மாமணியை யும்பிராட்டியையும்‌ 

தக்க தன்மை [வேறொன்‌ றில்லையாம்‌. | போற்று. | கெளஸ்துபமணியையும்‌ 
. USS யாதெனில்‌) | (வாழ்த்துவாயாக. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


| 
i 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


தூற்றெட்டுத திருப்பதியஈ்காதி--சோழகாட்டூத்‌ இருப்பதிகள்‌ 7 


* * *-வடிவம்‌ பொருந்து அஞ்சு - இருவாழி திருச்சங்கு முதலிய பஞ்சாயுதங்‌ 
களே பகவானது வடிவிற்‌ பொருக்தியிருப்பதறிக. மா - வடசொல்‌; “ Diarr 
லோகமாதா மா” என்ற அமரகோசம்‌ காண்க. மணி - “ குருமாமணிப்பூண்‌ குலா 
வித்‌ இகழும்‌ திருமார்பு” என்ற பெரியாழ்வார்‌ திருமொழியை நினைப்பது. ... (8) 

4. அன்பில்‌ திருப்பதி. 
போற்றிசெய வோர்குடைக்கீழ்ப்‌ பொன்னாடு மிக்நாடும்‌ 
நாற்றிசையு மாண்டாலும்‌ நன்கில்லை--தோற்றமிலா 
எந்தையன்பி லாதி யிணைத்தா மரையடிக்கே 


சிந்தையன்பி லாதார்‌ சிலர்‌. (4) 

தோற்றம்‌ இலா 9 பிறப்பிலியான லோக A , [தேவ லோகத்தையும்‌ 
எந்தை பிதாவும்‌ ì pae Pi நான்கு திக்கின்‌ எல்லை 
( அன்பிலென்னுந்‌ இரு இ நாடும்‌ | யிலுள்ள இம்‌ மண்ணு 


Cui ey m n A sr n 


TEA | | லகத்தையும்‌ 
அன்பில்‌ ஆதி 3 ஆதிபுருஷனுமான | போற்றி செய) பலர்‌ Gerani ஒற்‌ 
(பெருமானுடைய ஓர்‌ குடை éo} றைக்குடையின்‌ கீழிரு 
இணை தாமரை peo பாதாரவிந்தங்‌ i ஆண்டாலும்‌ ) ந்து ஆளப்பெற்றாலும்‌ 
அடிக்கு களுக்கு (அதனால்‌ அவர்கட்கு) 


சிந்தை அன்பு மாநஸிகமான பக்தி 
இலாதார்‌ சிலர்‌ யைச்‌ செலுத்தாத சிலர்‌, 


i ப்லை யாதொ J 
சன்கு இல்லை | மதகு pd mod 
5. கரம்பனூர்‌ - உத்தமர்‌ கோயில்‌. 
சிலமா தவஞ்செய்தும்‌ தீவேள்வி வேட்டும்‌ 
பலமா நதியிற்‌ படிந்தும்‌--உலகில்‌ 
பரம்பநூல்‌ கற்றும்‌ பயனில்லை நெஞ்சே 


கரம்பனூ ருத்தமன்பேர்‌ கல்‌. (5) 
நெஞ்சே எனது மனமே !, பரம்ப நூல்‌ ys ரிவாக நூல்களைக்‌ 
உலகில்‌ இந்நிலத்தில்‌ கற்றும்‌ கறபதனாலும்‌ 
சில மா தவம்‌ சில மஹாதபஸ்ஸுக்‌ f "a தொரு பலனும்‌ 
செய்தும்‌ களைச்‌ செய்தும்‌ பயன்‌ இல்லை 4 பறலாகாது ; (ஆத 


லால்‌ வற்றில்‌ மூயா 
| சிவன்‌ கே 


கரம்பன்‌ ஊர்‌ f திருக்‌ கரம்பன்பதியி 

உத்தமன்‌ பேர்‌ அறையும்‌ உத்தமனு 

கல்‌ டைய திருநாமங்களை 
யோது. 


தீ வேள்வி அக்னி ஹோத்ரங்‌ 
வேட்டும்‌ களைச்‌ செய்தும்‌ È 
A ணிய நதிக 
பலமா ப ERA pr into 
“பபப தாடியும்‌ 
படித்தும்‌ OUr ORRORE pe: 
* * *-திருமங்கையாழ்வார்‌ “ஊன்‌ வாட வுண்ணாதுயிர்‌ காவலிட்டு உடலிற்‌ 
பிரியாப்‌ புலனைந்தும்‌ கொந்து தான்வாட வாடத்‌ தவஞ்செய்ய வேண்டா........இல்லைத்‌ 
திருச்‌ சிதரகூடன்‌ சென்று சேர்மின்களே ”' என்றும்‌ “ காயோடு மீடுகணியுண்டுவீசு 
கடுங்கால்‌ அகர்க்து நெடுங்காலம்‌ ஐந்து LYA நின்று தவஞ்செய்ய வேண்டா....... 
இல்லைத்‌ திருச்‌ சித்ரகூடன்‌ சென்று சோமின்களே '' என்‌.று மருளிச்செய்தவாற்றைத்‌ 
தழுவியது இது, இவர்‌ தாமும்‌ திருவரங்கக்‌ கலம்பகத்தில்‌ * காயிலை தின்றுங்‌ கானி 
அறைந்துங்‌ சுதிதேடித்‌ தீயிடை நின்றும்‌ பூ வலம்‌ வந்தம்‌ இரிவீர்சாள்‌, தாயினு 


‘ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


8 ஸ்ரீ ராமாஅஜன்‌-—அஷ்டப்பிரபர்க விளக்கம்‌ 


மன்பன்‌ பூமகள்‌ கண்பன்‌ படதாகப்‌ பாயன்‌ முகும்தன்‌ கோயிலரங்கம்‌ பணிவீரே ” 


TTI. தவம்‌ முதலியவற்றைப்‌ பழிப்பதில்‌ கோக்கில்லை; திவ்ய தேச ஸேவை 
ISU மென்றுரைப்பதில்‌ மட்டுமே கொக்கு. ப டட ve (5) 
6. திருவெள்ளறை - ச்வேதாத்திரி, 

கல்லிருந்தான்‌ தந்‌ைத கமலத்தோன்‌ அக்கமலத்‌ 

தில்லிருந்தான்‌ தந்தையரங்‌ கேசனென்றே--தொல்லைமறை 

யுள்ளறையா நின்றமையால்‌ உள்ளமே கள்ளமின்றி 

வெள்ளறையான்‌ தாளே விரும்பு. (6) 
உள்ளமே எனது மனமே 1 


யுள்‌ அறையா களில்‌ ஓதப்பட்டிருத்‌ 
ன்றமையால்‌ ( தலால்‌ 
கள்ளம்‌ இன்றி கபடமில்லாமல்‌ 
[திரு வெள்ளறையில்‌ 


தொல்லை மறை { அதாதியான வேதங்‌ | 


தந்தை கமலத்‌ சிவனுக்குத்‌ தந்தை பிர 


கல்‌ ந சத்‌ [4 கைலாஸ வாஸியான 
தோன்‌ ) மனாவான்‌ ; 


அக கமலத்தில்‌) 


கமலத்தில்‌ î |A a imron | ஸேவைஸாதிக்கு vis 
இருந்தான்‌ தந்‌ | உ மைய திருத்‌ யான்‌ srad நாராயணனுடைய திரு 
தை அரங்கே சதை வமநநாசாயண விரும்பு | வடிகளையே விரும்புவா : 
சன்‌ என்று  ] இவான்‌ ” என்று | 


(யாக. | 
7. புள்ளம்பூதங்குடி. | 
விரும்பினவை யெய்தும்‌ வினையனைத்துங்‌ தீரும்‌ 
அரும்பரம வீடு மடைவீர்‌--பெரும்பொறிகொள் 
கள்ளம்பூ தங்குடிகொள்‌ காயமுடை யீர்‌ !அடிகள்‌ 
புள்ளம்பூ தங்குடியிற்‌ போம்‌. 
Quai பெரிய யந்திரங்கள்‌ 
ன்‌ பொறி போன்ற பஞ்சேந்திரி | அடிகள்‌ புள்‌ ல்‌ 
| 


(7) 


யங்களைக்‌ கொண்ட தும்‌ ளம்‌ பூதங்குடி 4 பூதங்குடியில்‌ சென்று 


யில்‌ போம்‌ (வ ர்‌ 5 (அங்ஙனம்‌ 
ட்ப ம்‌ 1 5படச்‌ செயல்களும்‌ n சர்‌. தவளவில்‌) 
உத்‌ LA 5 E பஞ்ச பூதங்களும்‌ பொரு | வி ௫ ம்பினவை } அபேக்ஷிதங்களெல்லாம்‌ 
ந்தப்‌ பெற்றதுமான எய்தும்‌ È கைகூடும்‌ ; š 
னை அனைத்‌ $ எல்லாக்‌ கருமங்களும்‌ 
உடலைக்‌ கொண்டிருக்‌ SALE oari 

காயம்‌ emai] கின்றஉலக த்த Ha அரும்‌ பரம a P அபு ) ப்பம்‌ 

களே !, (நீங்கள்‌) டும்‌ அடைவீர்‌ துன்பக்‌ அ 


8. திருப்பேர்‌ நகர்‌ - அப்பக்குடத்தான்‌ ஸன்னிதி, 
போமானை யெய்து பொருமானைக்‌ கொம்பொசித்து 
ஆமானை மேய்த் துவந்த வம்மானைத்‌--தாமச்‌ 
செழுந்திருப்‌ பேரானைத்‌ திருமாலைச்‌ சிந்தித்‌ த, 

: தெழுந்திருப்பேற்‌ குண்டோ விடர்‌. (8) 


| CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


தூற்றெட்டுத்‌ திருப்பதியக்காதி--சோழநாட்டுதி இருப்பதிகள்‌ 9 
(பஞ்சவடியில்‌) துள்ளித்‌ | உவ ந்‌ த அம்‌ திருவுள்ள முக ந்த 

போம்‌ மானை { துள்ளி யோடின மாரீச | மானை ள்‌ ஸ்வாமியாயும்‌ 
எய்து 1 மாயமானை அம்பெய்து | தாமம்‌ செழும்‌ ] செழுமை தங்கிய இருப்‌ 
[கொன்றும்‌ இருப்பேரானை | பேர்‌ நகரை இருப்பிட 


[செழுந்‌ திருப்‌ £ மாகவுடையனாயு முள்ள 


((கம்ஸனரண்மனை வா பேர்த்தாம él பெருமானை 


| சலில்‌, போர்‌ செய்யவந்த 


பொரும்‌ ஆனை , க தானை] ர ர்வ 
x È குவலயாபீட மதயானை லை சி சி சிறுகாலையில்‌ 
கொம்பு ஒசித்து | நின்‌ கொம்புகளை முறித்‌ SI E) àt சிந்தித்துக்‌ கொண்டே 
[து அதனை முடித்தும்‌ இருப்பேற்கு | எழுந்திருக்குமெனக்கு 


i னை ட்டமான பசுக்களை பப்‌ எவ்விதமான துக்கமு 
3 த்தும்‌ | இடர்‌ உண்டோ மில்லையன்றோ. 
. . . - LI . . . . 
ச * *-இரண்டாமடியில்‌ ஆனை - ஆன்ஜஐ ; ஆன்‌ - பசுக்கள்‌. இரண்டாமடியின்‌' 
தனிச்‌ சீரில்‌ நாமமென்றது - வாஸஸ்தலமென்‌ னும்‌ பொருளதான வடசொல்‌ ; இதில்‌ 
கா” என்னும்‌ எழுத்து தவர்க்க சதுர்த்தம்‌. இனி தவாக்க தருதய Gue pie 
கொள்ளலாம்‌; அப்போது, தாமம்‌ - மாலைகளினால்‌, செழு - அழகு வாய, பேரானை - 
திருப்பேர்மகரி றையும்‌ பெருமானை என்று பொருள்‌ கொள்வது. (8) 
9. ஆதனூர்‌. [காமதேனுபுரம்‌] 
இடரான வாக்கை யிருக்க முயலார்‌ 
மடவார்‌ மயக்கின்‌ மயங்கார்‌--கடவுளர்க்கு 
நாதனூ ராதரியார்‌ நகானெனதென்‌ னாரமலன்‌ 
ஆதனூ ரெந்தை யடியார்‌. (9) 
ப்ரத ர்‌ மயக்‌ பெண்களின்‌ மோஹ 
அல்‌ ம்‌ TESTO } வலையில்‌ சிக்கமாட்டார்‌ ; 


ர்‌ எற்‌ தனூரி லெழுந்தருளி 
DER EA ea மெம்பிரானுக்கு 
அடியார்‌ அடிமைப்பட்டவர்கள்‌ 


அமலன்‌ 


க தேவர்களுக்‌ , தாத 
கட்‌ வள்‌ i o o f ன்‌ இததான்‌ 
j TU லோகத்தையும்‌ ஒரு 
(பலவகைத்‌ துன்பங த ARC 
இடர்‌ ஆன ஆக்‌ | கட்‌ A urdu AY ஆதரியார்‌ பொருளாக Le ARA 
கை இருக்க முய 4 குடம்பு நிலைத்திருக்க தான்‌ suoli man 


ர க சொற்களை ம்‌ சொல்‌ 
ட்‌ த ம date வச்‌?! 
10. திருவழுந்தூர்‌. [தோழுத்தூர்‌] 

அடியாராய்‌ வாழ்மின்‌ ௮றிவிலாப்‌ பேய்காள்‌ ! 

செடியார்‌ வினையனைத்துந்‌ தீரும்‌--முடிவில்‌ i 

செழுந்தூரத்‌ தன்னெனிலும்‌ செங்கண்மா லெங்கள்‌ 

அழுந்தூரத்‌ தன்னணிய னாம்‌. (10) 
அறிவு இலா ! அறிவு கெட்ட பேய்‌ | ம ஆர்‌ ம தர்‌ போலடர்ந்‌. 


ன Lr o ர்‌ ள்ள உங்கள்‌ பாவங்‌ 
பேய்காள்‌ களே ! (நீங்கள்‌) த்தும்‌ di களெல்லாம்‌ தொலையும்‌; 


5 . (பாகவதர்களாய்‌ உஜ்ஜீ È ie: È 
அடியாள்‌. க்‌ 1 வித்துப்‌ போங்கள்‌; tot, «S செந்தாமரைக்‌ கண்ண 
மின | செம் கண்‌ மால்‌ ம்‌ 
வாழ்மின்‌ (அதனால்‌) A f னாய்‌ 
வ்‌ 


CC-0. Bhagavad Ramahuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


10 ஸ்ரீராமானஜன்‌--அஷ்‌டப்பிரபக்த விளக்கம்‌ 


கள்‌ அத்தன்‌ ) வன்ன எங்கள்‌ பெரு | கன்‌ எனிலும்‌ 1 டாதவனெனினும்‌ 
அத்த மான்‌ முடிவில்‌ அணி அந்திம காலத்தில்ஸமீ 
! யன்‌ ஆம்‌ 1 பத்தில்‌ வந்து நிற்பன்‌. 


அழுந்‌ தூர்‌ 7 திருவழுத்தூரி லுறைப | செழும்‌ தூரத்‌ நல Ran எட்‌ 


11. சிறுபுலியூர்‌. 
ஆமருவி மேய்த்த அரங்கரெதிர்‌ ஆர்கிற்பார்‌ 
தாமருவி வாணனைத்தோள்‌ சாய்த்தநாள்‌--சேம 
முறுபுலியூர்‌ வன்தோ லுடையா னுடைந்தான்‌ 
சிறுபுலியூ ரெந்தைமேற்‌ சென்று. (11) 
தாம்‌ வாணனை | கண்ணபிரானை தான்‌ . ( சிறுபுலியூரில்‌ i 
மருவி i ம ல்‌ srg mod dui [EEE sana È 
தோல்‌ ப்த்த | அவனது ஆயிரத்‌ ப்‌ | தாராயணனை எதிர்த்துச்‌ 
ட்ட அங்கத j fard, கண்யு மறுத்துத்‌ சென்று (சென்று 
தளளினபோது 
955 பாசைரனுக்‌ ன்‌ De 
j கேஷமஞ்செய்யவொருப்‌ உடைந்தான்‌ $ வு ps அமக நகல்‌ ? 
பட்டிருந் தவனும்‌ PAPI 
È டிருந்த வலிய | ஆ Le வி) பசுக்களை விரும்பி 
தோல்‌ உடை . 1 தோலை 5 | ப்த்த அரங்‌ | மேய்த்த PETE 
யான்‌ | தோலை]ஆடைடயாக கர்‌ எதிர்‌ ஆர்‌! யணனை Q u £ ALO 
J] யாரால்‌ நிற்கமுடியும்‌. 
12. திருச்சேறை--ஸார க்ஷேத்திரம்‌, 
சென்றுசென்று செல்வச்‌ செருக்குறுவார்‌ வாயில்தொறும்‌ 
நின்றுநின்று தூங்கும்‌ மடநெஞ்சே-இன்தமிழைக்‌ $ 
கூறைக்குஞ்‌ சோற்றுக்குங்‌ கூறாதே பேருகச்‌ 
சேறைக்கு நாயகன்பேர்‌ செப்பு. 


(12) 
செல்வம்‌ TAT செருக்குக்‌ | இன்‌ தமிழை 


- 7 னியதமிழ்க்‌ 
வபய்‌ கொண்டவர்‌ களின்‌ கூ Spiga யதமிழ்க்‌கவிதையை 
வாயில்‌ தொறும்‌ ) வீட்டு வாசல்தோறும்‌ சோற்றுக்கு 7 
சென்றுசென்று பலகால்‌ சென்று கூறாதே 


Q CI பரம co ப 
தின்றுதின்று நெடுநாள்‌ நின்று பேறு ஆக பெறுமா தாதிகள்‌ 
தூங்கும்‌ | (ஒரு காசும்‌ பெறாமை 


சேறைக்கு eco [ திருச்சேறைக்குத்‌ தலை 
ù i P வ 
நெஞ்சே யினால்சோர்வடைகின்‌ ற | கன்‌ பேர்செ ப்பு] ஒன ஸாரநாதனு 


கூறை சோறுகளுக்கா 
கப்‌ பாடாமல்‌ 7 


தெஞ்சே! L லகி கத வத 
* * *- முதலடியில்‌ * செல்வம்‌ செருக்குவார்‌ ” என்றும்‌ பாட முண்டு. 
GE 13. தலைச்சங்க காண்மதியம்‌ 
செப்புங்கால்‌ ஆதவனும்‌ திங்களும்வா னுந்தரையும்‌ 
அப்புங்கா லுங்கனலு மாய்நின்றான்‌--கைப்பால்‌ 
அலைச்சங்க மேந்து மணியரங்கத்‌ தம்மான்‌ 
தலைச்சங்க நாண்மதியத்‌ தான்‌, (13) 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ திருப்பதியக்தாதி சோழகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 11 
கைப்‌ பால்‌ இருக்கைத்தலத்‌ தில்‌ வனும்‌ இங்‌ 7 காஸ்‌ 5 
A அலைகடலில்‌ தோன்றிய ஆதவனு களும்‌ ஸூர்ய சந்திரர்களாயும்‌ 
ஏந்தும்‌ சங்கத்தை யேந்தி 
யுள்ள வானும்‌ (தரை 


அணி அரங்‌?ஸ்ரீரங்க நாதஸ்வாமி யும்‌ ஆகாயமாயும்‌ பூமியாயும்‌ 
அது அம்மான்‌ gui 3 
BWF சங்க) தலைச்‌ சங்க நாண்மதிய | அப்பும்‌ காலும்‌ ) நீரும்‌ காற்றும்‌ நெருப்‌ 
தாண்‌ மறிய ( மென்னுந்‌ 5058 கனலும்‌ ஆய்‌ மிரு ந்‌ Srel 
தான்‌ றையும்‌ பமா க்கை Sa Pirenei 
செப்புங்கால்‌ உண்மை யுரைக்கு e ஸர்வா த்‌ தர்யாமியாக 
4 5 மிடத்து a nei தின்றான்‌ நிற்பவன்‌ 
க க்ளு மீராய்‌ கிலனாய்த்‌ தீயாய்ச்‌ காலாய்‌ மெடுவானாய்‌, சீரார்‌ சடர்களிரண்‌ 
டாய ” என்ற திருவாய்மொழிப்‌ பாசுரத்தை அடியொற்றியது இச்‌ செய்யுள்‌. .... 18 
14. திருக்குடந்தை--கும்பகோணம்‌. 
தானே படைத்துலகைத்‌ தானே யளித்துநீ 
தானே யழிக்குந்‌ தளர்ச்சியோ- வானில்‌ 
திருமகுடந்‌ தைக்கச்‌ சிறுகுறளாய்‌ நீண்ட i 
பெருமகுடந்‌ தைக்கிடந்தாய்‌ பேசு. (14) 
சிறு குறள்‌ ஆய்‌ { வாமனாவதாரமெடுத்து | தானே அளித்து நீயே பாதுகாத்து. 


வானில்‌ அரு ஆகாயத்தில்‌ - அழகிய | கும்‌ தளர்ச்‌ த்‌ a 


(பின்பு) , தானே அழிக்‌ 
மகுடம்‌ தைக்க முடி முட்டும்படி த] 


: ஓங்கி வளர்ந்த பெ a : க்‌ È 
நிண்ட பெரும { டு வர்‌ O | குடத்தை Di so E pra 
Dr ஸகல சராசரங்களையும்‌ STU( சுயனித்திரா நின்றாய்‌? 
தானே படை SERGENTE உண்மைக்‌ காரணத்‌ 
து நீயே ஸ்ருஷ்டித்து பேசு 4 உரைத்தருள வேணும்‌; 


3a sos கால்கள்‌ மொர்தவோ Gus ஞால மேனமாப்‌ இடர்க மெய்‌ 
கு௮ங்கவோ விலங்குமால்‌ வரைச்சுரம்‌ கடக்தகால்‌ பரக்க கரவிமிச்‌ கரைம்‌ குடக்தை 
யுள்‌ இடம்கவா_று பசு” என்ற திருச்சக்தவிருத்தப்‌ பாசுரத்தின்‌ சாயல்‌ இங்குக்‌ 
காணத்தக்கது. xo e. 14 


15. திருக்கண்டியூர்‌. 
பேசவரின்‌ தென்னரங்கன்‌ பேரெல்லாம்‌ பேசுகவாய்‌ 
கேசவனைக்‌ காண்கவிழி கேட்கசெவி--ஈசனார்‌ 
உண்டியூர்‌ தோறு முழன்றிரவா மல்தவிர்த்தான்‌ 
கண்டியூர்‌ கூப்புகவென்‌ கை. (15 

E ே மழ எனது வாயானது ஏதே | செவி(கேசவனை) ) எனது காதுகள்‌ ப்‌ 
தி்‌ டக னும்‌ பேசத்‌ தொடங்‌ கேட்க பெருமாளைப்‌ பற்றியே 
கினால்‌ கேட்கக்‌ கடவன ; 
என்‌ கை எனது கைகள்‌ 

CREARNE e G இன்ப ஊர்தோறும்‌ 

> ர ருவரங்கன 5 . ந செல்‌ 3 
பேர்‌ எல்லாம்‌ நாமங்களை யெல்லாம்‌ பககம்‌ | பிசைஷ வெடுக்காதப்‌ 


பேசுக பேசக்கடவது ; வம்‌ 1 இல்‌ DI | அவனது சாபத்தைப்‌ 
TAL இரவா போக்கியருளின அப்‌ 

ஈன்‌ குண்டி | பெருமானுடைய இருக்‌ 

விழி கேசவனை | எனது கண்கள்‌ எம்‌ | ர ப்பது | கண்டியூரை நோக்கி 
EE, பெருமானையே காணக்‌ | 5 H | அஞ்சலி செய்யக்‌ கட 


கடவன ; | வன, 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


12 ஸ்ரீராமாநுஜன்‌--அஷ்டப்பிரபக்த விளக்கம்‌ 


= *-நருக்குறுற்தாண்டகத்தில்‌ “ பிண்டியார்‌ மண்டை யேம்திப்‌ பிறர்மனை 
திரிதந்துண்ணு முண்டியான்‌ சாபந்திர்த்த வொருவனூர்‌ உலகமேத்துங்‌ கண்டியூர்‌" 
என்று திருமங்கையாழ்வாரருளிச்‌ செய்த பாசுரம்‌ இங்கு அஅஸம்திக்கத்‌ தக்கது, 
இத்தலத்து எம்பெருமான்‌ திருசாமம்‌ * அரன்‌ சாபர்தீர்த்த பெருமாள்‌ * என்பது. 15 
16. திருவிண்ணகர்‌--ஒப்பிலியப்பன்‌ கோவில்‌. 
கையு முரையுங்‌ கருத்துமுனக்‌ கேயடிமை 
செய்யும்‌ படி திருத்தினாய்‌--ஐயா 
திருவிண்‌ ணகராளா சிந்தையிலு மெண்ணேன்‌ 
பெருவிண்‌ ணகராளும்‌ பேறு. (16) 
ஐயா திருவிண்‌  திருவிண்ணகரையாளும்‌ பட்டம்‌ . [நீ பரிஷ்கரித்தருளினை ; 
ணகர்‌ ஆளா ஐயனே ! தீ திருத்தினாய்‌ { (ஆதலால்‌ இனி தான்‌) 
கமய கைகளும்‌ வாக்கும்‌ எண்‌ 
4 ட்ப f ணமுமாகிய முக்கர பெறு தகப்வுதுவ வோ கத்த 


த ணங்களையும்‌ ஆளும்‌ பேறு யாளும்‌ பேற்றினையும்‌ 
உனக்கே அடி ்‌ ல 
மை செய்யும்‌ (“மாக ஆட்படும்படி பவப்‌ ஞ்சாலும்‌ நினை 
படி எண்ணேன்‌ யேன்‌. 
17. திருக்கண்ணபுரம்‌. 
பேறு தரினும்‌ பிறப்பிறப்பு நோய்மூப்பு 
வேறு தரினும்‌ விடேன்கண்டாய்‌--ஏறுகீர்‌ 
வண்ணபுரத்‌ தாயென்‌ மனம்புகுந்தாய்‌ வைகுந்தா 
கண்ணபுரத்‌ தாயுன்‌ கழல்‌. (17) 
[மேன்மேலு மேறுகின்ற (நீ அடியேனுக்கு) 
ஏறு நீர்‌ வண்‌ த்‌ pece n cun சிவம்‌ 3 ௨. புருஷார்த்தமான 
. பலப்‌ ம்‌ பான்‌ ப ம்‌ த i 3 
ணம புரததாய்‌ | முடைய இருமேனியை arte னா se அடுத்‌ 
È 5 UL யுடையவனே ! [அதற்கு மாறாக ஜனன 
என்‌ மனம்‌ பகத்‌ எனது நெஞ்சிற்‌ குடி க்‌ g UU i மரண dara las 
தாய்‌ கொண்டிருப்பவனே | பைய கோய்‌ மான ஸம்ள்‌ 
È i ! மூப்பு தரினும்‌ ! ஸ்ருதியையே 
வைகுந்தா ரஷக விர LOSE H னும்‌ | கொடுத்தாலும்‌ 
கண்ண புரத்‌ . } ருக்கண்ணபுரத்‌ தெம்‌| உன்‌ கழல்‌ (5 னது திருவடிகளை 
தாய்‌ $ பெருமானே ! விடேன்‌ விட்டு நீங்கமாட்டேன்‌. 


«3-2 வா புவி வா மமாஸ்து வாஸோ கரகே வா கரகாந்தக | ப்ரகாமம்‌, 
அவதரித சாரதா ரவிக்தெள சரணெள தே மரணேபி Awguri.’ என்‌ ற ந்த 
மாலைக்கு ஒப்பானது இச்செய்யுள்‌. ஏறுநீர்வண்ண புரத்தரய்‌௫கடல்‌ வண்ணனே ! 
என்றபடி.) புரம்‌ - பட்டினம்‌ ; ஆன்மாவுக்கு இருப்பிடமான உடல்‌ என்க, .... (17) 

18. திருவாலி திருநகரி. 
கழன்றுபோம்‌ வாயுவினைக்‌ கட்டாமல்‌ தீர்த்தம்‌ 
- உழன்றுபோ யாடாம லுய்ந்தேன்‌--அழன்று 
பொருவாலி காலன்‌ பரகாலன்‌ போற்றுந்‌ 
திருவாலி மாயனையே சேர்ந்து, - (18) 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


e ie a ai 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


நாற்றெட்டுச்‌ இருப்பதியம்‌,சாதி--சோ! காட்டுத்‌ திருப்பதிகள்‌ 18 


[கோபித்து (ஸாக்ரீவ | சேர்ந்து சரணம்‌ புகு ந்ததனால்‌, 
அழன்று பொரு ! னோடு) போர்‌ செய்த | கழன்று போம்‌ 
வாலி காலன்‌ | வாலிக்கு மிருத்யுவான வாயுவினை } 
L வனும்‌ கட்டாமல்‌ 


பிராணாயாமம்‌ முதலி 
யன செய்யாமலும்‌ 


( அருத்தம்‌ பலவிடங்களி 


போய்‌ 
7 [இருமங்கையாழ்வார்‌ | உழன்று. | லுஞ்‌ சென்று புண்ய 
"பேோழற்றும்‌| பாடித்‌ துதித்த இரு தீர்த்தம்‌ ஆட தீர்த்தங்களில்‌ அவ 


4 வாலி திரு நகரியில்‌ Dil காஹியாமலும்‌ 
திரு ஆலி | நிற்பவனுமான பெரு | , - -Q {E ஜ்ஜீவிக்கப்‌் பெற்‌ 
cate ( மானை | உய்த்தேண்‌ றேன்‌. 


19. திருநாகை-- நாகைப்பட்டினம்‌. 
சேர்ந்துனக்குக்‌ குற்றேவல்‌ செய்திலனென்‌ சிந்தையில்‌ 8 
ஆர்ந்ததற்கோர்‌ கைம்மா றறிகிலேன்‌--பூந்துவரை 
மன்னா,கை யாழி வலவா வலம்புரியாய்‌ 


தென்னாகை யாயருளிச்‌ செய்‌. (19) 
வரை அழகிய த்வாரகாபுரிக்கு | சேர்ந்து உன்னைச்‌ சரண 
மன்னு { அதிபதியே ! உனக்கு குற்‌ dI மடைந்து சிறியதொரு 
றேவல்‌ செய்‌ | கைங்கரியமும்‌ செய்தி 
கை ஆழி வலவா ) வலத்‌.திருக்கையில்‌ இரு திலன்‌ ] லேன்‌; 
[வலம்‌ கை ஆழி வாழியைக்‌ கொண்ட (அப்படியிருந்தும்‌) 
யாய்‌] வனே! என்‌ சிந்தையில்‌ ) அடியேனது மனத்தில்‌ 
மடதத தீ ஆர்ந்த தீ பொருந்தி யெழுத்‌ 
வலம்புரியாய்‌ sere புரிச்சங்க முடை தற்கு பட்‌ யிருப்பதற்கு 


யவனே ! ர்‌ கைம்மா பிரதி யுபகார ம 
ப்‌ அறிகிலேன்‌ கன்றி லேன்‌; தி 
; அழகிய திருநாகைத்‌ ஏதேனுமிருந்தால்‌ 
தென்‌ scs) திரு ப்ப நியிலு பறை | அருளிச்‌ செய்‌ } அதனை இன்னதென்று 
பவனே ! = natanti 
* * *-மம்மாழ்வார்‌ திருவாய்மொழியில்‌ வானமாமலை யெம்பெருமானை கோக்க 
“ ஆறெனக்கு நின்பாகமே சரணாகத்‌ தந்தொழிச்தாய்‌ உனக்கோர்‌ கைம்மாறு 
நானென்‌ றினேன்‌ '' என்றருளிச்‌ செய்ததை அடியொற்றியது இது. ~~ (19) 
20. இருநறையூர்‌-— நாச்சியார்கோயில்‌. 
செய்ய சடையோன்‌ திசைமுகத்தோன்‌ வானவர்கோன்‌ 
ஐயமறுத்‌ தின்ன மறியாரே--துய்ய 
மருநறையூர்‌ வண்டுழாய்‌ மாயோன்செவ்‌ வாயோன்‌ 
திருநறையூர்‌ நின்றான்‌ செயல்‌. (20) 
[on enta நறு மண | செயல்‌ செய்கையைப்பற்றி. 


மும்‌ தேனும்‌ பொருந்‌ 7 
துய்ய மருநறை செய்ய சடை) 
ஊர்‌ ன்னா" Su செழிப்பான ருத்‌ | யோன்‌ இசை | 


ராயை யணி சிவனும்‌ பி ரம ம்‌ 
L துழ Loi வனவர்‌] இந்திரனும்‌ னு 
செம்‌ வாயோன்‌ 4 சிவந்த இ ருவதரத்தை | கோன்‌ 
யுடையவனும்‌ 
so தறையூர்‌ 1 அரு நறையூரில்‌ நிற்ப ன SE திஸ்ஸந்தேஹமாக இன்‌ 
தின்றான்‌ வனுமான dI னமும்‌ தெரிந்து கொண் 
மாயோன்‌ எம்பெருமானுடைய இ a டாரில்லையே !. 


000. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. _ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


14 ஸ்ரீ ராமாஅஜன்‌-—அஷ்டப்பிரபந்த விளக்கம்‌ 
21. நந்திபுர விண்ணகரம்‌. (நாதன்‌ கோயில்‌.) 


செயற்கரிய செய்வோமைச்‌ செய்யாமல்‌ நெஞ்சே 

மயக்குவார்‌ ஐவர்‌ வலியால்‌--ஈயக்கலவி 

சிந்திபுர விண்ணகர மென்பர்திருச்‌ செங்கண்மால்‌ 

நந்திபுர விண்ணகர நாடு. (21) 
J 


செயற்கு அரிய | லம பன்‌ வல்‌ நயம்‌ கலவி ‘E சிற்றின்பக்‌ கலவியை 


coni auaa செய்பவர்கள £ 


செய்வோமை பட்டப்‌ சிந்தி யே சிந்திப்பாயாக 
என்றும்‌ 
செய்யாமல்‌ செய்யவொட்டாமல்‌ விண்‌ நகரம்‌ புர Ù ஸ்வர்க்க லோகத்தை 
வலியால்‌ | (தமது) வலிமையால்‌ | என்பர்‌ வ்‌ எனக்க யாக ` 


(நீ அந்தத்‌ துர்ப்போத 
னைக்கு உடன்படாமல்‌) 


Tir இிரியங்களென்‌ திரு செம்‌ கண்‌ செந்தாமரைக்‌ கண்ண 


ர்‌ ம ஐந்‌ பி i i 
ஓவ யம்‌ ஓத்து FUS] மால்‌ வ திருமாலின து 

: னமே !, ; நந்திபுர விண்‌) கீல்கிபுர விண்ணகர 
நெஞ்சே 1 “நோக்கி எ ன | ணகரம்‌ தாடு மென்னும்‌ திருப்ப தி 


யைச்‌ சேவிக்கச்‌ செல்லு. 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


+a முதலடியில்‌ செயற்கரிய ” என்னும்‌ பாடத்தினும்‌ 8 செயற்குரிய ”' | 


டிரும்த துண்டு; 


è ’ > . ஸ்‌ si ட்‌ i வி 
ந்தி? என்றும்‌ ்‌ வணணகரம்‌ புர! என்றும்‌ பஞ்சேர்திரியங்கள ்‌ ‘Q pa 
செய்வதாக வைத்துப்‌ பேசிய பேச்சின்‌ கருத்து. A lai 
இத்தகைய கெட்ட எண்ணங்களுண்டாகு மென்பதேயாம்‌, ந்தி புரவிண்ணகர 
மென்ற தலத்திற்கு ப்ராஸமாக AtA, புர, விண்ணகரம்‌ ' என்‌ றிட்டனர்‌. .... (21) 

22. இருவிந்தளூர்‌. 
நாடுதும்வா நெஞ்சமே நாராய ணன்பதிகள்‌ 
கூடுதும்வா மெய்யடியார்‌ கூட்டங்கள்‌--சூடுதும்வா 
விதியிந்த எத்தகிலின்‌ வீசுபுகை வாழமெழும்‌ 
ஆதியிந்த ளூரா னடி. (22) 


நெஞ்சமே எனது மனமே !, ; 
Serna can திருமாலின்‌ இ 5 ù u இ | வீசுபுகை வாசம்‌ | வீசுகின்ற புகையின்‌ பரி 
பதிகள்‌ களை வீதி எழும்‌ oib வீதி தோறும்‌ 

தாடுதும்‌ வா சென்றுசேவிப்போம்வா; ௮ வப்பெத்து 

மெய்‌ அடியார்‌ ( உண்மையான பாகவதர்‌ 
கூட்டங்கள்‌ களின்‌ கோஷ்டிகளில்‌ 


த $ ba iù 
ட்டால்‌ ars }Podisuis தலைவ 


கூடுதும்‌ வா சேருவோம்‌ வா; னது "திருவடிகளை 
இந்தளத்து தக்கா கில போடப்‌ 
பட்ட 2 ; ; É 
அகிலின்‌ i Sossi Pi SERES சூடுதும்‌ வா 4 சிரமேற்‌ கொள்ளுவோம்‌ | 
வா, | 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ இருப்ப தியக்காதி--சோழகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 15 


| 

| 

| 

| 

| 23. தில்லைத்‌ திருச்சித்திரகூடம்‌. 

| அடியா லுலகெல்லா மன்றளந்து கொண்ட 

| நெடியானைக்‌ கூடுதியேல்‌ நெஞ்சே--கொடிதாய 

| குத்திர கூடங்கி கொளுந்தாமுன்‌ கோவிந்தன்‌ 

| சித்திரகூ டங்கருதிச்‌ செல்‌. (23) 
| அடியால்‌ உலகு [தனது இருவடிகளி 
| 

| 

| 

| 


யால்‌ 6 கூடு இவ்வுடலை . 
எல்லாம்‌ அன்‌ ] னால்‌ உலகங்களை யெல்‌ | அங்கி Qarn ó தெருப்‌ 3 
aa ; கொளுத்‌ ) நெருப்பு. எரித்து வீடு 
த. இல்‌ ar ந்து | க்‌்‌ அளந்து | தாமுன்‌ வதற்கு முன்னே. 
| தெடியானை)ஸர்‌ே ATE வரனை SEI சித்‌ prio ய்‌ 
நெஞ்சே கூடு மனமே!, நீ சேர விரும்‌ ந சித்‌ pes 
Bab) வாயாயின்‌ Sa SORA, ana 


சி னை செய்‌ 
கொடிது ஆய கொடுமையுள்ளதும்‌ கருதி செல்‌ @ na லவா 
குத்‌.திரம்‌ க்ஷ£த்ரமுமான = ato RE 


*** குத்திரம்‌ கூடு-குத்திரகூடு; ௯ஷாதீரமென்னும்‌ வட செரல்‌ ; 
மெனத்‌ திரிக்தது. ஆன்மாவுக்கு உறைவிடமாயிருத்தலால்‌ இவ்வுடலம்‌ கூடு SERI 
பட்டது. ௯௨ தரமான இவ்வுடலம்‌ மரண மடைவதற்கு முன்னே சித்ரகூடம்‌ செல்‌ 
லப்‌ பார என்றதாயிற்று. அக்நி என்னும்‌ வடசொல்‌ அங்கி யென்‌ திரிக்தது..... (28) 


24. காழிச்சீராம விண்ணகரம்‌ 
செல்லுந்‌ தொறுமுயிர்ப்பின்‌ செல்லு மிருவினையை 
வெல்லு முபாயம்‌ விரும்புவீர்‌--தொல்லரங்கர்‌ 
சீராம விண்ணகரம்‌ சேர்மின்பின்‌ மீளாத 
ஊராம விண்ணகர முண்டு. 


24) 
செல்லும்‌ உடலைவிட்டு உயிர்‌ ்‌ ; ; i 
தொறும்‌ } போமிடமெங்கும்‌ விரும்பு வீர்‌ ல So) 
Lai வ்வுயிரின்‌ பின்னே | தொல்‌ அரங்கர்‌ ABT நாராயணன்‌ 
“செல்லம்‌. | அடாது தொட்ர்த்து | Sro daa] Sieben nega 
௮ செல்லுகின்ற | கரம்‌ சேர்மின்‌ | சராமவிண்ணகர த்‌ 
பர | தைச்சென்றுசேருங்கள்‌ 
இரு வினையை { புண்ய பாபங்களாகிற | “1 அங்ஙனம்‌ சேர்‌ த்தக்கரல்‌ 
கருமங்களை மீளாத ஊர்‌ f EA டர வலம்‌. 
வல்லும்‌ i . ம்‌ ௮ விண்‌ ராகிய அத்திருநாடு 
உபாயம்‌ } 3 வமல்‌. ல ப்ப ம்‌ உண்டு | ம்‌, க்கு] வாய்க்‌ 
ஈற்றடியில்‌  அவ்விண்ணகரம்‌ ” எல்‌ ல்‌ 
கின்றது TD ம்‌ ல்‌ அக்‌ அடத fori 
i 25. திருக்கூடலூர்‌ (ஆடுதுறைப்‌ பெருமாள்‌ கோயில்‌) 
உண்டுகேட்‌ டுற்றுமோர்‌ துப்பார்க்கு மைவர்க்கே 
தொண்டுபட லாமோவுன்‌ தொண்டனேன்‌ ai 
d'Or நேமிமுத லைம்படையா யன்புடையாய்‌ 
கூடலூ ராயிதனைக்‌ கூ று. S (25) 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


16 ஸ்ரீ ராமாஅஜன்‌ —அஸஷ்டப்‌ பிரபந்த விளக்கம்‌ 
வீண்டு விட்டு விட்டுப்‌ பிரகாசிக்‌ | உன்‌ தொண்ட உனக்கே அடியவனான 
இலங்கும்‌ } கின்ற னேன்‌ நாயினேன்‌ — È 
a o - MQ 5 ( உண்ணுதல்‌ கேட்குதல்‌ 
ஆடல்‌ ஊர்‌ வெற்றி பொருந்திய SEA e | ஸ்பரிசித்தல்‌ மோரு 
நேமி முதல்‌ ஐம்‌ சக்கரம்‌ முதலான பஞ்சா | உற்றுமோந்து; தல்‌ காணுதல்‌ ஆகிய 
க வடையால்‌ E வட யவனே] பார்க்கு ம்‌] காரியங்களைச்‌ செய்‌ 
f ஐவர்க்கே | யும்‌ பஞ்சேந்திரியங்‌ 
SUE $ பக்தவத்ஸலனே ! கட்கே : ்‌ 
த்‌ தொண்டு படல்‌ | அடிமைப்‌ பட்டிருத்தல்‌ 
(apin L லென்னும்‌| ஆம்‌ ஓ கவு . 

i 4 ௬ ப்‌ யிலுறைப தற்கு மறுமாற்றமுரை 

கடனால்‌ | இதய்பசிலலறைய தண கறு (2 


முதலடியில்‌ * மோந்து பார்க்கும்‌ * என இயல்பாக வேண்டுமிடத்து * மோந்துப்‌ 
பார்க்கும்‌ ” என வலிமிக்கது வெண்டளை பிறழாமைக்காக. ௮ s (25) 


26. திருக்கண்ணங்குடி. 


கூறுபுகழ்த்‌ தன்னடிக்கே கூட்டுவனோ இன்னமென்னை 
வேறுபடப்‌ பல்பிறப்பில்‌ வீழ்த்துவனோ ?_—தேறுகிலேன்‌ 
எண்ணங்‌ குடியா யிருந்தான்நின்‌ மான்கிடந்தான்‌ 
கண்ணங்‌ குடியான்‌ கருத்து. (26) 
ப ்‌ 3 j 7 எங்குங்‌ கூறப்படுகின்‌ 
Fosa hi RT LIO கூறு புகழ்‌ தன்‌ | கீ a த்‌ இலவ Ta L di 
> [(அம்மன த்‌ திலேயே) அடிக்கே கூட்‌ தனது திருவடிகளிலே 


இருந்தான்‌ நின்‌ | இருத்தல்‌ நித்றல்கிடத்‌| OWD | ப ததும்‌ கொள்‌ 
ரன்‌ கிடந்தான்‌ 1 தலாகியசெய்கைகளைச்‌ | cru n: 
lese பவனும்‌ i . [பல்பிறப்‌ பில்‌) ஸ்ம்ஸாரத்‌ திலேயே 
e eni opero] பதர்‌ அத்தை 
ப பெருமான்‌ | கருத்து Oane Sea திருவுள்ள மறி 
தினா அ யை | லேன்‌ கிலேன்‌. 


௪௧௭  அற்புதனனம்க சயனன்‌ ஆதியூதன்‌ மாதவன்‌ ஙி pus மிருப்ப அங்டெப்‌ 
பது மென்னெஞ்சுளே ” “ நின்றது மிருக்ததுங்டெக்தது மென்னெஞ்சுளே ” என்ற 
திருமழிசைப்‌ பிரான்‌ பாடல்களை யடியொற்றியது மூன்றாமடி. “பின்‌ பிறக்க வைத்‌ 
கனன்‌ கொல்‌ அன்‌ கின்று தன்‌ கழற்கு, அன்புறைக்க வைத்தநாள்‌ அறிந்தனன்‌ 
கொல்‌ ஆழியான்‌...என்‌ திறத்தி லென்கொல்‌ எம்பிரான்‌ குறிப்பில்‌ வைத்ததே. 
என்ற அவ்வாழ்வார்‌ பாசுரத்தையே நினைப்பூட்டுவன முன்னிரண்டடிகள்‌. .... (20] 


27. திருக்கண்ணமங்கை, 
கருத்தினால்‌ வாக்கினால்‌ நான்மறையுங்‌ காணா 
வொருத்தனைநீ நெஞ்சே யுணரின்‌--பெருத்தமுகில்‌ 


வண்ணமங்கை கண்கால்‌ வனசம்‌ திருவாங்கம்‌ ட 
கண்ணமங்கை யூரென்று காண்‌. (27) | 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ இிருப்பதியக்காதி--சோழகாட்டுக்‌ திருப்பதிகள்‌ 17 


நெஞ்சே மனமே !, j . „$ பெரிய காளமேகத்தை 
நால்‌ மறையும்‌ நான்கு வேதங்களும்‌ பெருத்த முகில்‌ யொத்ததாம்‌ ; 


கருத்‌,தினால்வாக்‌ | மனத்தினாலும்‌ வாக்கி è “- ( அழகிய திருக்கைகளும்‌ 
கினால்‌ னாலும்‌ ப்பது ci திருக்கண்களும்‌ திரு 
. (கண்டறிய முடியாத | வடிகளும்‌ 

at ஏத வொரு நாராயணமூர்த்‌ | வனசம்‌ செந்தாமரை மலர்களாம்‌; 

5 Amu ஊர்‌ இருப்பிடமோ வென்றால்‌ 

LAI நீ அறியவிரும்பினால்‌ | திரு அரங்கம்‌) கோயிலும்‌ திருக்கண்ண 

ga { (அவனுக்கு) கண்ணமங்கை Í மங்கையுமாம. 

வண்ணம்‌ திருமேனி நிறம்‌ என்று காண்‌ என்று அறிவாயாக. 


* ** முகல்போன்ற வடிவத்தையும்‌ தாமரை போன்ற திவ்யாவயவங்களையு 
முடைய பெருமான்‌ திருவரங்கத்திற்போலவே திருக்கண்ண மங்கையிலும்‌ உறைகின்‌ 
ரூனென்று தமது திருவுள்ள தீதிற்கு உணர்த்தினாராயிற்று. ப ய(ர] 


28. இருக்‌ கபிஸ்தலம்‌ 


காணியு மில்லமும்‌ கைப்பொருளு மீன்றோரும்‌ 
பேணிய வாழ்க்கையும்‌ பேருறவும்‌--சேணில்‌ 
புவித்தலத்தி லின்பமும்‌ பொங்கரவ மேறிக்‌ 
கவித்தலத்திற்‌ கண்டுயில்வோன்‌ கால்‌. 
காணியும்‌ இல்ல (பூமியும்‌ வீடும்‌ திரவிய | கவித்‌ தலத்‌ $ கபிஸ்‌ தல மென்னும்‌ 
மும்கை cura | மும்‌ த்த தாய்‌ தந்‌ | தில்‌ தலத்தில்‌ 3 
i ர்‌ யரும்‌ LJW நல்‌ உட È 
கும்‌ பணிய வ a] ம்‌ A நருங்‌ | பொங்கு அரவம்‌ உட்‌ Q LE ங்கு 
na x È E ற ஆதி சஷன்‌ 
வாழ்க்கையும்‌| du சுற்றததா ஏறி மீதேறி 
பேர்‌ உறவும்‌ (ரும்‌ i 5 3 . 
சேணில்‌ பு வித்‌) ஆமுஷ்மிகத்திலும்‌ ஐஹி | ண்‌ துயில்‌ | auem gm தி A ற 
த்‌ Da ப்‌ } ம்‌ உண்டாகக்‌ e . பருமாளுடைய ரு 
pa இன்‌ ( பர்‌ இன்பங்களும்‌ | வோன்‌ கால்‌ | வடிகளே யாம்‌. 
* * நமக்கு இன்பந்தரும்‌ பொருள்கள்‌ போக்யம்‌, போகோபகரணம்‌, போகஸ்‌ 
தானம்‌ என டு : அவையெல்லாம்‌ தமக்கு எம்பெருமான்‌ இருவர்கள்‌ 


யென்றாராயிற்று. சேனில்‌- உன்னதமான இடத்தில்‌ என்றபடி ; எனவே விண்ணுலக 
லென்‌ றதாயிற்று. ver cene cero e (28) 
29. திரு வெள்ளியங்குடி. 
+ காலளவும்‌ போதாக்‌ கடன்ஞாலத்‌ தோர்கற்ற 
நூலளவே யன்றி நுவல்வாரார்‌ 2-கோலப்‌ 
பருவெள்ளி யங்குடியான்‌ பாதகவூண மாய்த்த 
திருவெள்ளி யங்குடியான்‌ சீர்‌. (29) 
அழகிய பெரிய கைலாச (பிரமஹத்தி பாவத்தி 


காலம்‌ பரு ( j DES, த 

> ்‌ Nou வாமுமிடமாக | பாதகம்‌ ஊண்‌; னால்‌ தேர்ந்த பிக்ஷ£ட 
வெள்ளி அம்‌ஃ L வாழு SA 3 ; ர்க்‌ 
குடியான்‌ i வுடையனான சிவபிரா த்‌ | ன n 55 தவிர்த்தரு 


gr_8 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


18 ஸ்ரீராமாஅஜன்‌--அஷ்டப்பிரபரச்த விளக்கம்‌ 
5 . (திரு வெள்ளியங்குடிப்‌ 
பவது பதியிலுறையும்‌ பெரு i 
மானுடைய நூல்‌ அளவே க்களின்‌ அளவாகக்‌ 
சீர்‌ 3 POREDE r குணங்‌ அன்றி கூறுவதே யல்லாமல்‌ 
க 


((உலகளந்த காலத்தில்‌) | (முழுதும்‌ உணர்ந்‌ 
`, ௩ ட்‌ து 
கால்‌ அளவும்‌ | ஒரு திருவடியினாலள Pos . ! சொல்‌ ப்லார்‌ 
போதா கடல்‌4 விடுதற்கும்‌ Glirora துவல்வார்‌ ஆர்‌ 4 ரன சே. ? S 
ஞாலத்தோர்‌ | கடல்‌ சூழ்ந்த இம்மண்‌ | லர்‌.) 
3 l ணுலகிலுள்ளவர்களில்‌ 
கற்ற தாம்‌ படித்தறித்த 
, ௫௩4 யதோ வாசோ நிவர்த்தந்தே” என்னுமுபநிஷத்தின்படி பகவக்‌ 
CE E முற்ற முடியக்‌ SEO Aa SETA para i cube 
ல காம்‌ உணர்ந்து காண்ட களே DIO 9 i 
கூ.) வல்லரரில்லையென்பது கருத்து. SER, i sia 9) 


பபப (29) 
30. திரு நாங்கூர்‌--மணிமாடக்கோயில்‌ 
சீரே தருங்கதியில்‌ சேருகைக்கு நானுன்னை 
நேரே வணங்கினேன்‌ நெஞ்சேநீ பாரில்‌ 
அணிமாடக்‌ கோயி லரங்கனார்‌ நாங்கூர்‌ 
மணிமாடக்‌ கோயில்‌ வணங்கு. (30) 
நெஞ்சே தட து | பாரில்‌ r இப்பூமண்டலத்தில்‌ 
Coi ; றப்பையே தருகின்ற , (அழகிய மாடமாளிகை 
லகு] தல சதிக்‌ சென்று | அனி, மாடம்‌ சனைவுடைய திருவால 
சேர்வதற்காக | SUO) | கத்திலெழுந்தருளி 
தான்‌ உன்னை நானுன்ளை È “l ங்கள்‌ யுள்ள 
நேரே வணங்‌ ன li FA Set பெரிய பெருமானது 
கினேன்‌ தாழுகின்றேன்‌ ; நாங்கூர்‌ மணி | கிருநாங்கூர்த்‌ திருப்பதி 
தீ (யாது செய்ய வேண்‌ | மாடக்‌ கோயில்‌] 0 றன மணி 
நீ i டுமென்றால்‌) வணங்கு மாடக்கோயிற்‌ பதியை 


தணு வணங்குவாயாக. 
21. திருநாங்கூர்‌ வைகுந்த விண்ணகரம்‌ 


வணங்கேன்‌ பிறதெய்வம்‌ மாலடியா ரல்லாக்‌ 
குணங்கேடர்‌ தங்களுடன்‌ கூடேன்‌-இணங்கிநின்று 
வைகுந்த விண்ணகரம்‌ வாழ்த்துவே னீதன்றோ 
வைகுந்த விண்ணகர வாழ்வு. 
ர பிற Qag (BT ST தேவதாந்தரங்‌ வைகுந்த வின்‌ ய்கூர்‌ È 
SIR] சனை வணங்‌ சமச்‌ | கதக்‌  } கிர primi வைகுந்த 


மால்‌ அடியார்‌ } ஸ்ரீ வைஷ்ணவர்க | மீச்துவேன்‌ துதி செய்வேன்‌ ; 


(31) 


அல்லா ளல்லாத H Ae i 
ட்‌ G Li ae e ம UT EA 5 t 
தங்க. ளூ ன்‌ Coro வான்களோடு | ஈது அன்றோ i களோடு PEES 
SIL 7 AANE LEa 3 e a அதுபவிப்பதேயன்‌ றோ 
இணங்கி தின்‌, Dj ஸ்ரீவைஷ்ணவர்களோடு எண்ட லர ம்‌ 2 
i ர கூடி நின்று | வாழ்வு பரமபத வாழ்ச்சி, 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்தருப்பதியக்தாதி-சோழகாட்டுத்திருப்பதிகள்‌ 19 
32. திருநாங்கூர்‌ அரிமேய விண்ணகரம்‌ 
வாழு மடியார்‌ மடநெஞ்சே நம்மளவோ 
தாழுஞ்‌ சடையோன்‌ சதுமுகத்தோன்‌--பாழிக்‌ 
கரிமேய விண்ணகரக்‌ காவலோன்‌ கண்டாய்‌ 


அரிமேய விண்ணகரத்‌ தார்க்கு. (32) 
மட நெஞ்சே பேதை மனமே !, | சதுமுகத்தோன்‌ நான்முகனும்‌ 
அரிமேய விண்‌ திருநாங்கூர்‌ அரிமேய 
தல்‌ விண்ணகரப்‌ பதியின்‌ ( வலிமையையுடைய ஐ 
SATSO] பெருமாளுக்கு பாழி கரி மேய | ராவத யானையின்‌ மீதே 


i . $ தாஸபூதர்களாக வாழ்‌ விண்‌ நகரம்‌ றிச்‌ செல்கின்ற சுவர்க்க 
வாழும்‌ அடியார்‌ கின்றவர்கள்‌ | காவலோன்‌ | வோசப் இயான்‌ இந்தி 
ஈம்‌ சிலர்மட்டுமேயேர? | ரனும்‌ 
È (அல்ல. è s 
தாழும்‌ சடை)ஜடாதரக்‌ கடவுளான | வாழும்‌ அடியார்‌ } அடியராகி வாழ்கின்ற 

யோன்‌ சிவபெருமானும்‌ | கண்டாய்‌ வர்கள்‌ காண்‌. 


நம்‌ அளவோ A 


59. திருநாங்கூர்‌ திருத்தேவனார்தொகை 
ஆர்க்கும்‌ வலம்புரியா லண்டமு மெண்டிசையும்‌ 
கார்க்கடலும்‌ வெற்புங்‌ கலங்கினவால்‌-— சர்க்குந்‌ 
திருத்தேவ னார்தொகைமால்‌ செவ்வாய்வைத்‌ தூதத்‌ 


தருத்தேவ னார்தொகையுஞ்‌ சாய்ந்து, (33) 
சீர்க்கும்‌ சிறப்புப்‌ பெற்றவரான ஆர்க்கும்‌. த்‌ பெருமுழக்கஞ்‌ செய்த 
SERE ; புரியால்‌ அந்தச்‌ சங்கனால்‌ 
திரு த்தேவனர்‌ | Prini fio த்தேவ (கற்பகத்‌ தருவை Bgus 
தொகை மால்‌ SA as தரு தேவனார்‌. மாகவுடையராரன 
௫ தொகையும்‌ 1! தேவர்களின்‌ கூட்ட 
(கற்பகத்‌ தருவைத்தேவ |'__. . பண்ட்‌ 
லோகத்தினின்று சாய்ந்து : மூர்ச்சித்துவிழ gi 
பெயர்த்துக்‌ கொணரும்‌ | A ண டமும்‌ தக்கை! எட்டுத்‌ 
போது) எண்‌ திசையும்‌ $ திக்குக்களும்‌ 
TESE 3) கார்‌ கடலும்‌ நான்கு கரிய கடல்களும்‌ 
ருச்சங்கைத்‌ ம ச்ட்‌ ஏ ல f a 
சம்‌ வாய்‌! செவ்விய Seguente | வெற்பும்‌ a ie 
வைத்து ஊத ! தில்‌ வைத்து ஊதின | கலங்கின கலங்கிப்போயின ; 
1 வளவிலே ஆல்‌ அந்தோ !, 


** * கண்ணபிரான்‌ ஸத்தியபாமைப்‌ பிராட்டியின்‌ விருப்பத்திற்காகப்‌ பாரி 
ஜாதாபஹரணம்‌ செய்தருளினபோது நிகழ்ந்த கிசழ்ச்சியை இச்செய்யுளில்‌ ௮அநுஸக்‌ 
தித்தவாறு. திருவரங்கத்து மாலையில்‌ * அருட்‌ கொண்டலன்னவரய்கர்‌ சங்கொசையி 
லண்டமெல்லாம்‌, வெருட்கொண்டிடர்பட மோகித்து Spigo வேகமுடன்‌, தருக்‌ 
கொண்டு போகப்‌ பொருதே தொடருஞ்‌ சதமகனும்‌, செருக்கொண்ட முப்பத்து முக்‌ 
கோடி தேவருஞ்‌ சேனையுமே ” என்ற செய்யுளினால்‌ இவ்வரலாற்றினைச்‌ சிறிது விரி 
வாகப்‌ பேசியுள்ளாரிவர்தாமே. Se neve con (33) 

94. திருநாங்கூர்‌--வண்புருடோத்தமம்‌ 

சாய்ந்த திருவரங்கம்‌ தண்வேங்‌ கடம்குடந்தை 
ஏய்ந்த திருமா லிருஞ்சோலை-— பூந்துவரை 


ர்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


n 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


20 ஸ்ரீ ராமாஅதன்‌—௮ ஷடப்பிரபந்த விளக்கம்‌ 


வண்புரு டோத்தமமாம்‌ வானவர்க்கும்‌ வானவனாம்‌ 


ஒண்புரு டோத்தமன்ற னூர்‌. Ta (ஜி 
வா er வர்க்கு | தேவாதி தேவனாகிய குடந்தை திருக்குட ந்தையும்‌ 
வானவன்‌ ஆம்‌ x 212: அது 
ண்‌ புருடோத்‌ அழகிய புருஷோத்த ig தஇருவுள்ளத்‌ திற்குப்‌ 
ன்‌ ன i மனுடைய க்க சோலை j பல்கர்‌ உ ருமாலிருஞ்‌ 
ஊர்‌ திவ்ய தேசங்களரவன, | சாலை மலையும்‌ 


rrada திரு) ன்‌ பன்னி | மதுவை அழகிய துவாகையும 
STISI ॥ வரங்கமும்‌ ci . (திருநாங்கூர்‌ வண்‌ புரு 
தண்‌ G வங்‌) குளிர்ந்த திருவேங்கட சத பபப டோத்தமத்‌ திருப்பதி 
கடம்‌ } மலையும்‌ பட்ட யுமாம்‌. 
35. திரு நாங்கூர்‌- செம்பொன்‌ செய்‌ கோயில்‌ 
(பெண்ணிலைமை யெய்இக்‌ கூறுதல்‌,) 

ஊர்வேன்‌ மடலை ஒழிவேன்‌ மடநாணம்‌ 

சேர்வேன்‌ கரிய திருமாலைப்‌--பாரறிய 
அம்பொன்செய்‌ கோயி லரங்க னணிநாங்கூர்ச்‌ 
செம்பொன்செய்‌ கோயிலினிற்‌ சென்று, (35) 


பூமியிலுள்ளாரெல்லாரு n 5 - (அழகிய பொன்‌ ற்‌ 
பார்‌ அறிய மறியும்படி [வெளிப்‌ | கக | செய்யப்பட்ட கோயிலை 
படையாக] asr A | யுடைய ஸ்ரீரங்கநாத 

னது 


[ (மங்கையர்க்குரிய முக்‌ | அணி நாங்கூர்‌ இரு நாங்கூரைச்சேர்ந்த 

ரம ச ணம்‌ | கிய ல க்ஷ ணமாகிய) செம்பொன்‌ ) செம்‌ பொன்செய்கோயி 

ஒழிவேன்‌ 4 மடப்பத்தையும்‌ mA | செய்‌ Garda ! லென்னும்‌ திருப்பதி 
யில்‌ 


| கத்தையும்‌ வீட்டொழித்‌ | .னில்‌ 
| தவளாகி சென்று போய்‌ 
மடலை ஊர்‌ MOSSO (அதனா கரிய திரு மாலை Ig CATE 
வேன்‌ லேனும்‌) சேர்வேன்‌ ` அடையப்பெறுவேன்‌. 


* * * ஐயங்கார்‌ பெண்ணிலையை யெய்திப்‌ பேசுவது இப்பாட்டு, மம்மாழ்வார்‌ 
இருவாய்மொழியில்‌ “urb மடலூர்க்தும்‌ எம்மாழியங்கைப்‌ பிரானுடைக்‌ தமடல்‌ 
Anand gi pri மலாகொண்டு கூடுவோம்‌ ”” என்றார்‌ ; திருமங்கை யாழ்வார்‌ சிறிய திரு 
மடலாஆம்‌ பெரிய திருமடலாலம்‌ உலகறிய மடலூர்வேனென்றார்‌ ; அம்கடையிலே 
பேசிற்றுஇது. இதனால்‌ தம்முடைய காதல்‌ அபரிமிதம்‌ என்‌ று காட்டின படி. நம்முடைய 
திருமடல்‌ திவ்யரர்‌ தீத தீபிகை முன்‌.அரையில்‌ விசேஷங்கள்‌ காணத்தக்கன. .... (35) 

è 36. திரு நாங்கூர்‌ திரு ததெற்றியம்பலம்‌ 
சென்றது காலம்‌ திரைநரைமூப்‌ பானவினி 


என்றுகொல்‌ சாவறியோ மென்னெஞ்சே--கன்றால்‌. 
உருத்தெற்றி யம்பலத்தை ஓர்விளவின்‌ வீழ்த்தான்‌ 
È திருத்தெற்றி ELD சேர்‌. (36). 
என்‌ நெஞ்சே எனதுமனமே!, | ல்‌ தோல்சுருங்கித்‌ தலை 
(ESSO) ந ஆன்‌ | நரைத்துக்‌ கிழத்தனமு 
காலம்‌ சென்‌$)வாழ் நாள்‌ பெரும்‌ மாயிற்று ; 
றது பாலும்‌ கழிந்திட்டது! | இனி இனிமேல்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


மூற்றெட்டுத்திருப்பதியந்தாதி--சோழகாட்டுத்திருப்பதிகள்‌ . al 


சாவ என்று மரணம்‌ என்‌ை றக்கு | உருத்து கோபித்து 
கொல்‌ அட வந்தெய்து மென்பதறி (அசுராவேசங்கொண்ட) 
‘ யோம்‌ யோம்‌ ; கன்றால்‌ | Qm ù s ir o p ë 
(ஆதலால்‌ நமது ஆயுள்‌ i கொண்டு - 
SERRE . [எற்றி விதித்து, 
: : ௬ விளாமரத்திலுள்ள கடட ழத்‌ தள்ளினவனான 
pr க்கக்‌ ழகிய பழத்தைக்‌ வீழ்த்தான்‌ i i பெருமானுடைய 
அம பலதை ( கண்டு திருத்தெற்றியம்‌ | திருத்‌ தெற்றியம்‌ பல 
(இது அசுர rG arij பலத்தை மென்னும்‌ திருப்பதியை 
கொண்டதென்றறிந்து) | சேர்‌ நிரந்தரம்‌ நினைப்பாயாக. 


37. திருநாங்கூர்‌ - திருமணிக்கூடம்‌ 
சேராது முன்செய்த தீவினைபின்‌ செய்வதுவும்‌ 
வாரா தினி மடநெஞ்சே--நேராக்‌ 
குருமணிக்கூ டத்தானைக்‌ கொம்புபறித்‌ தானைத்‌ 
திருமணிக்கூ டத்தானைச்‌ செப்பு. (37) 
i சே பேதை மனமே!, n செய்வதற்‌ 
PELO) எதிர்த்து தீ செப்பு a e அதது 
(சிறந்த. ரத்‌தினங்களி (அவ்வாறு செய்வாயா 
குரு ரி கூட ] ழைத்துச்‌ செய்த கூடத்‌ 
| 


ன்‌ 
[ முற்‌ பிறப்புகளிற்‌ செய்த 
முன்‌ செய்த £! ஸஞ்சித கருமங்களெ 
வினை சேராது 1 னப்படுகிற பாவங்கள்‌ 
( பலன்‌ தரமாட்டா ; 


லிருந்த குவலயாபீட 

த்து ஆனை AIA ELLE 

| மதயானையை 

கொம்பு பறித்‌ தந்தங்களைப்‌ பிடுங்கிக்‌ f k ; ர்வகமாக 
தானை } கொன்றொழித்தவனும்‌ பின்‌. செய்வது | “இனிச்‌ $ 


செய்யப்படும்‌ 


5 நாங்கூர்த்‌ திருமணிக்‌ பாவங்களும்‌ 
_ திருமணிக்‌ sel கூடப்பதியிலுள்ள வ னி மேல்‌ அணுக 
த்தானை மான பெருமானை “ | இனி வாராது {இ 


88. திருநாங்கூர்‌--காவளம்பாடி 
செப்பேன்‌ மனிதருக்கென்‌ செஞ்சொல்‌ தமிழ்மாலை 
கைப்பேன்‌ பிறதெய்வம்‌ காண்பாரை-— எப்போதும்‌ 
காவளம்பா டித்திருமால்‌ கால்தா மரைதொழுது 

நாவளம்பா டித்திரிவேன்‌ நான்‌. (38) 
நான்‌ எப்போ] நான்‌ ஒரு காலத்திலும்‌ | காவ எ ம்பாடி க காவளம்‌ 
தும்‌ என்‌ செம்‌ | எனது செவ்விய தமிழ்ப்‌'| திருமால்‌ பாடிப்‌ பெருமானுடைய 
IDE Ea at விந்தங்களை 


மாலை மனிதரு | நரஸ்துதி செய்யமாட்‌ A 
க்கு செப்பேன்‌ ] டேன்‌ ; | தொழுது வணங்கி 
நா வளம்‌ பாடி 


பிற தெய்வம்‌ (தேவதாந்தர பஜனம்‌ 
கைப்பேன்‌ | வர்களை வெறுப்பேன்‌ ; திரிவேன்‌ 


காண்பாரை | செய்யும்‌ அவைஷ்ண 
89. திருநாங்கூர்‌ - திருவெள்ளக்குளம்‌ 


மாகக்‌ கவிபாடிக்கொண்‌ 


| மாகக்‌ நாவினால்‌ வள 
டு காலங்கழிப்பேன்‌. 


நானடிமை செய்யவிடாய்‌ நானானே னெம்பெருமான்‌ 
தானடிமை செய்யவிடாய்‌ னானான்‌.. ஆனதற்பின்‌ 
வெள்ளக்‌ குளத்தே விடாயிருவ ருந்தணிந்தோம்‌ F 
உள்ளக்‌ குளத்தேனை யொத்து. (99) 


x 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


< 
4 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ரீராமாதுஜன்‌--அஷ்டப்பிரபந்த விளக்கம்‌ 


fer நான்‌ பகவத்‌ கைங்கரி 9 ௨. [இங்ஙனம்‌ வரும்‌ 
BIS ue; ue செய்யும்‌ விஷயத்‌ | DIST பன ம்‌ கொண்டக்‌ 
தில்‌ வெள்ள ல்‌ அருவெள்ளக்‌ 


விடாய்‌ நா si fon arden நானாக | குளத்தே குளத்‌ திருப்பதியில்‌ 
னேன்‌ வு கொண்டவனா | இருவரும்‌ யாங்களிருவரும்‌ 
ஆ யினேன்‌ ; உள்ளம்‌ னத்‌ ல்‌ 


எ ம்‌ பெருமான்‌ [எ ம்‌ பெருமானோவென்‌ | 


i ரால்‌ என்னை அடிமை . (சர்க்கரைப்‌ பாகையும்‌ 

த ம கொள்ளூம்‌... விஷயத்‌ த்து ப்ட்‌ = தேனையும்‌ போன்று 

விடாய்‌ தான்‌ | தில்‌ விடாய்‌ தானே (ஒன்று சேர்ந்து) 

ஆனான்‌ | வடி ௦ வடு த தவனாயி | விடாய்‌ தணிந்‌ praam வேட்கை தணி 
( னான்‌: தோம்‌ யப்‌ பெற்றோம்‌. 


#%% அளவங்தகார்‌ ஸ்தோத்ரரத்ன த்தில்‌ *நிமல்ஜகோநந்க பவார்ணவாக்கச்‌ 
சிராய மே கூலமிவாஸி லப்க i, ஜீவயாபி லப்தம்‌ லிம்‌. இரசம்‌ அறுத்தமம்‌ தரம்‌ 
இதம்‌ தயாயா :” என்‌ pass செய்த கணக்கிலே இப்பாட்டு அமைந்தபடி. எம்பெரு 
மானுக்கு அடிமை செய்ய வேணுமென்டற விடாய்‌ ஈமக்ருப்ப து போல, நம்மை 
அடிமை கொள்ளவேணுமென்‌ அம்‌ விடாய்‌ அவனுக்கு முள்ளது. சேதமனும்‌ ஈச்வர 
அம்‌ கலக்தால்‌ இருவருடைய விடாயும்‌ தணியுமென்பது தத்துவம்‌. ஈற்றடியில்‌ 
குடம்‌ CS) என்னும்‌ வடசொல்‌ குளமெனத்‌ திரிக்தது. வெள்ளக்குளமென்ற 
திவ்யதேசத்‌ திருமாமத்திற்கேற்ப விடாய்‌ தணிக்தோ மென்றது சொற்சுவை, (89) 

40. திரு நாங்கூர்‌- பார்த்தன்பள்ளி 
ஒத்தமர ரேத்து மொளிவிசும்பும்‌ பாற்கடலும்‌ 
இத்தலத்திற்‌ காண்பரிய வென்னெஞ்சே !-சித்துணர்ந்த 
தீர்த்தன்பள்‌ ளிக்கிருந்து செப்பவெளி நின்றானைப்‌ 
பாரத்தன்பள்‌ ளிக்குட்‌ பணி. (40) 


என்‌ நெஞ்சே எனது மனமே !, பப பரிசுத்‌ i 
அமரர்‌ ஒத்து) நித்திய ஸூரிகள்‌ ம்‌ ali i ப்ரஹ்லாதாழ்வாண்‌.... 
ஏத்தும்‌. ஒனி  ஜன்றுகூடித்‌ துதிக்‌| பள்ளிக்கு 4 பள்ளியிலோதும்‌ சிறு 
சும்பும்‌ கின்ற பரமபதமும்‌ இருந்து வனாயிரு ந்தும்‌ = 
பால்‌ கடலும்‌ திருப்பாற்கடலும்‌ செப்ப 4 எம்பெருமான்‌ எங்கு 
முளனென்று கூற 


லத்தில்‌ i Ağ 
mier TAR { PRIA coi | வெளி நின்‌ அப்போதே நரசிங்க 
(ஆதலால்‌ அவத்திலா| கனை 1 ஒர்த்தியல பெளிய்‌ 
pi ஆத்‌ ர்‌ IE பார்த்தள்பள்ளி) பார்த்த பன்னக 
ரக. 


சோழநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ முற்றுப்‌ பெற்றன. 


ப] 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


தூற்றெட்டுத்திருப்பதியக்காதி--சோழகாட்டுத்திருப்பதிகள்‌ 93 
சோழநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ நாற்பதுக்கும்‌ 
ஆம்வார்‌ பாடல்‌ குறிப்பு, 


1. திருவரங்கம்பெரியகோயில்‌. ஆழ்வார்கள்‌ பதின்மரும்‌ ஆண்டாளும்பாடிய தலம்‌இது. 
பொய்கையார்‌*ஒன்‌.று மறந்தறியேன்‌ (0), பூதத்தார்சமனத்துள்ளான்‌ வேங்கடச்‌ 
தான்‌ (28), “பயின்ற தரங்கம்‌ (46), *தமருள்ளம்‌ தஞ்சை (70), *திறம்பிற்றினி 
யறிக்தேன்‌ (88), பேயார்‌-* விண்ணகரம்‌ வெஃகா (62), திருமழிசைப்‌ பீரான்‌ (கான்‌ 
முகனில்‌) * பாலில்‌ டெர்ததுவும்‌ (8); * அவனென்னையாளி (80), * மாகத்தணைச்‌ 
குடந்தை (80), + ஆள்பார்த்‌ தழிதருவாய்‌ (60). (திருச்சந்த விருத்தத்தில்‌) *அரங்‌ 
கனே தரங்கசீர்‌ (21), + கொண்டை கொண்ட (49). + வெண்டிரைச்‌ கருங்கடல்‌ (50), 
* சரங்களைத்‌ துரச்து (51), * பொற்றையுற்ற (59), * மோடியோடிலச்சை 53), 
* இலைத்தலை (54, + மன்னுமா மலர்க்ழெத்தி (55), + சுரும்பரங்கு (98), 
+ பொன்னிரூழரங்கமேய (119). நம்மாழ்வார்‌--(இிருவிருத்கத்தில்‌ * தண்ணம்‌ 


துழாய்‌ DIET. கல திருவரங்கா* (28) (திருவாய்மொழி) * கங்குலும்‌ பகலும்‌ 
பதிகம்‌ 7--2. ருலசேகராழ்வார்‌--பெருமாள்‌ RT 2, த பஇகங்கள்‌. 
8-10. * தேவரையுமசுரரையும்‌ .......... ௮ அரங்க நகர்‌ துயின்றவனே. பெரி 
யாழ்வார்‌--2--1--2 *க்ருவுடை மேகங்‌............ திருவரங்கத்தே இடந்தாய்‌ * 
2-7-8. * சீமாலிகன்‌ .... அணியரங்கத்தே இடகதாய்‌ * 2-9-4 * கொண்டல்‌ 
வண்ணா....கோயிற்‌ பிள்ளாய்‌ + 2-911. * வண்டுகளித்‌.......தென்னரங்கன்‌.* 
3-3-2 * கன்னி ஈன்மா.......காவிரித்‌ தென்னரங்கம்‌. 4-8 + மாதவத்தோன்‌ 
முதல்‌ மூன்று பதிகங்கள்‌. ஆண்டாள்‌--நா--தி. 4-1. + தெள்ளியார்‌...........ஃ..ஃ 


பள்ளிகொள்ளுமிடத்து.ஈ 11. + தாமுகக்கும்‌- பதிகம்‌. கொண்டரடிப்பொடிகள்‌. 
திருமாலை 45, இருப்பள்ளியெழுச்சி 10. திருப்பாணாழ்வார்‌ ண அமலனாதிபிரான்‌ 10. 


திருமங்கையாழ்வார்‌ (இருவரங்கம்‌) 


(—3—4 * உரங்களாலியன்‌ ற........ அரக்கமாளி. 8-2-7 * தரங்க நீர்‌.......ஊரரங்கமே 
யென்பது. 9-9-2 *புனைவளர்‌...... அரங்க ககருள்‌ Ida 118-1 * கண்‌ 
ணன்‌ மனத்‌......அரங்கமும்‌ பாடோமேர்‌ 11-8-8 *அணியார்‌..... அரங்கககரப்பா, 
திருக்கு றுக்தாண்டகம்‌ (1) * இம்மையை....... வியன்‌ திருவரங்கமேய,ஈ (12) * ஆவியை 
யரங்கமாலைஃ. (13) இரும்பனன்‌ அண்ட ஈீரும்‌........ அரங்கமா கோயில்‌.* (19) * பிண்டி 
யார்‌.......அரசங்கம்‌ றிய திருமடல்‌ *ஆராமஞ்‌ சூழ்ந்த வரங்கம்‌ a பெரிய இ 


(12) *றெஞ்சுருதி........ அணியரங்கமாடுதமோ * (14) * முளைக்‌ கதிரை........அரங்கமேய 
வம்தணனை * (18) * கார்வண்ணம்‌.......எம்பெருமான்‌ திருவரங்கம்‌ ண (19) * முற்றா 
ரரவன....... அணியரங்கமாடுதுமோ * (29) * உள்ளூருஞ்‌ சிக்தை........சேலுகளும்‌ 
திருவரங்கம்‌ நம்மூர்‌. (24) * இருகையில்‌ சங்கவை........... புனலரங்கமூரென்‌ று 
(9) *மின்னிலங்கு திருவுருவும்‌....... புனலரங்கமூரென்‌ அ. * a * 


2. உறையூர்‌. (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை, பெ-தி, 9-2-5. + கோழியும்‌ கூடலும்‌ * 
கோழி - உறையூர்‌, À 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


24 சோழநாட்டுத்‌ இருப்பதிகளுக்கு ஆழ்வார்‌ பாட்ல்குறிப்பு. 
3. திருத்‌ 3501. (இருவர்‌ பாடல்‌) பூதத்தாழ்வார்‌ 70. = தமருள்ளம்‌ தஞ்சைஃ 


È தி ்‌ 23114 9 A % 
மங்கை. பெ-தி. 1-1-0. * தஞ்சை மாமணிக்‌. கோயிலே வணங்& 
ட்டு * உடம்புருவின்‌.......கடம்‌ பருகு கருமுகலைத்‌ தஞ்சைக்‌ கோயில்‌ 4 
7-3-9 ன்‌ செய்கேன்‌......தஞ்சையாளியை- 


4. அன்பில்‌. (ஒருவர்‌ பாடல்‌) கருமழிசை. நான்மு.80. * காகத்தணை.......பேரன்பில்‌4 


5. கரம்பனூர்‌. (உத்தமர்‌ கோயில்‌) (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்‌. பெ-தி. 5-6-2 
* பேரானை.......கரம்பனூருத்தமனை* 


Iad . (இவர்‌ பாடலி. பெரியாழ்வார்‌ இருமொழி 1--5--8 * உன்னையு 
È VERE e 2-8 + இம்திரனோடு பிரமன்‌ -பதிகம்‌. திரு 
மங்கையாழ்வார்‌. பெ-தி. 5—3. + வென்‌ நிமாமழு-பதிகம்‌. 10--1--4 + துளக்க 
மீல்‌ சுடரை....வெள்ளறைக்‌ காண்டுமே* சிறிய மடல்‌ பேராமருதிறுத்கான்‌ 
வெள்ளறையே.ஈ பெரிய மடல்‌ * வெள்ளறையுள்‌ கல்லறைமேல்‌ பொன்னை # 
7. புள்ளம்பூதங்குடி, (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை. பெ-தி. 5—1. * அறிவதரியான்‌ -10. 
. திருப்பேர்‌ நகர்‌. (அப்பக்‌ குடத்தான்‌). நால்வர்‌ பாடல்‌. திருமழிசை. நான்று. 86. 
È அ கட்‌ பே! அன்பில்‌. நம்மாழ்வார்‌. திருவாம்‌. 10--8._ * இருமாலிருஞ்‌ 
சோலைமலை யென்றேன்‌— பதிகம்‌. பெரியாழ்வார்‌ திருமொழி 2-5-1. * பின்னை 
மளைன்ப்‌ பேரில்‌ டெர்தானை * 2-6 —2 # கொக்குங்குட....பேரும்‌ % 
2-0-4. * கொண்டல்‌ வண்ணா... திருப்பேர்‌ச்‌ கிடக்க திருகாரண * 


திருமங்கையாழ்வார்‌ (தருப்பேர்ககர்‌.) 


பெரிய திருமொழி 1—5—4 * ஊரா ன்‌ குடந்தை......வற்றுவருபுனல்‌ சூழ்‌ 
பேரான்‌.* 5-6-2 * பேரானைக்‌ குறுங்குடி. 5-9. * கையிலங்காழிசங்கன்‌--பதி 
கம்‌. T—6—9. + பேரானைக்‌ குடந்தை.* 10-14 + அளக்கமில்‌.... பேரில்‌ வணங்கிப்‌ 
போய்‌ * 101-10 * பெற்றமாளியைப பேரில்‌ மணாளனை.ஈ இருக்கும்‌. . (17) 
௪ பேனர்‌... பேருளான்‌ பெருமை பேசி (19) + பிண்டியார்‌....கச்சி பேர்‌ மல்லை # 
ANu மடல்‌. * மதிள்கச்சியூரகமே பேரகமேஃ பெரிய மடல்‌ * பேரில்‌ பிறப்பிலியை * 
இருமெடும்‌. (3) * நீரகத்தாய்‌....காவிரியின்‌ தென்பால்‌ மன்னு பேரகத்தாய்‌ x 
(9) * வங்கத்தால்‌...பேராய்‌* (19) ச முற்‌ ரூ.ரா....பேர்பாடி* 


9. ஆதனூர்‌. (ஒருவர்பாடல்‌) இருமங்கை, பெரியமடல்‌. *ஆதனூராண்டளக்குமையனை 


L ந்தூர்‌. வர்‌ பாடல்‌) திருமங்கை. பெ-தி. 1-5. * த்தை காலில்‌ 
5 AO ori sea பதிகங்கள்‌. 10-11. * கூற்தலார்‌..... “அழும்‌ 
தையில்‌ கண்டு* சிறிய மடல்‌ * சேறை திருவமழும்தூர்‌ * பெரிய மடல்‌. * அள்‌ 
எல்‌ வாயன்ன மிரைதேரமுக்தா ரெழுஞ்‌ சுடரைன்‌ இருறெடும்‌. (15) * கல்‌ 
லுயர்த்த......அணியமுக்தார்‌ நின்றுககத வம்மான்‌* (20) + தேமருவுபொழில்‌ 

- ...அணியமுக்தூர்‌ கின்றாலுக்கு* 


11. சிறுபுலியூர்‌, (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை. பெ-தி, 7-9. * கள்ளம்மனம்விள்ளும்‌ 10. | 
12. திருச்சேறை. (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை. பெ-தி. 1-1. *கண்சோர வெங்‌ | 
b 1l 


பதிகம்‌, 10—1—6. * வானையாரமுதம்‌.......சேறையில்‌ கண்டு போய்‌ 
ஜிய மடல்‌. * சேறை இருவழுக்தார்‌ ண பெரிய மடல்‌ * மன்னிய தண்‌ சேறை* 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


சோமகாட்டுத்‌ திருப்பதிகளுக்கு ஆழ்வார்‌ பாடல்‌ குறிப்பு 25 


13. தலைச்சங்க நாண்மதியம்‌. (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை. பெ-தி. 8-9-9. * கண்‌ 
ஷா கண்ணபுரம்‌ ...... கலைச்‌ சங்க மேற்றிசையுள்‌ விண்ணோர்‌ காண்‌ மதியை * 
பெரிய திருமடல்‌ = மன்னிர்த்‌ தலைச்சங்க காண்‌ மதியை * 


14. திருக்குடந்தை. (எழுவர்‌ பாடல்‌) பூதத்தார்‌--10. + தமருள்ளம்‌.......மதிள்‌ குடம்‌ 
யென்பரேஃ (97) + எங்கள்‌ பெருமான்‌ ...... Gu + பேயார்‌. 180) சேர்க்க 
திருமால்‌ கடல்‌ குடந்தை (62) + விண்ணகரம்‌ வெஃகா... மண்ணகத்த தென்‌ 
குடச்தை % திருமழிசை. கானமு. 86. + நாகத்தணல்‌ குடர்தைக NEFES. 
o6 பாசுரம்‌ முதல்‌ 61 வரை வரிசையாக 6 பாசுரங்கள்‌. நம்மாழ்வார்‌. வ்‌! 
9-8. è ஆராவமுதே பதிகம்‌. 8-9-6. * தொல்லையஞ்‌ சோதி . ...குடந்தை 


மாமலர்க்கண்‌ வளர்கின்ற மாலே. 10-91. + மடர்தையர்‌ வாழ்த்தலும்‌...... 
குடக்தையெய்‌ கோவலன்‌ பெரியாழ்வார்‌. திருமொழி 2-6-2. + கொங்குங்‌ 
குடச்தையும்‌ + 9-6-6 è ஆலத்திலையான்‌..... குடர்தைத்‌ டெந்தாற்கு- 


2-1-1 * குடங்களெடுத்து.... குடந்தைக்‌ dig வெங்கோவே.ஈ ஆண்டாள்‌. 
கா-தி. 18-2. * பாலாலிலையில்‌......குடக்தைச்‌ டெந்த குடமாடி..ஈ 


திருமங்கையாழ்வார்‌ 


பெரிய திருமொழி. 1-1-2. * அவியேயமுதே...... டக்தையே கொ அ 
1-1-1. =» இற்பி றப்பறியீர்‌ ...... கையே தொழும்‌ ஏற்றை 4 ன்‌ 
குடம்தையுத்தமன்‌ * 2-4-1. * அன்றாயர்‌ குலக்‌ .....இருவாலி ருடந்தை * 3-6-5. 
* வாளாய கண்‌ பனிப்ப ..... கண்‌ குடந்தை ஈகராளா * 3-6-8, 4 குயிலாலும்‌ வளர்‌ 
பொழில்‌ சூழ்தண்‌ குடச்தை * 5-6-1. + வாராளு மிளங்‌ கொங்கை... ..... கண்‌ கூடம்‌ 
தை சகராளன்‌ + 6-8-9 + பொங்கேறு நீள்‌ சோதி .......குடர்தைக்‌ இடந்கானை s 
610-1 + இத்த கம்பி குடக்கை மேவி * 7-8-3 * வந்த நாள்‌ வந்து ..... குடம்‌ 
தைத்‌ தலைக்‌ கோவினை. 7-6-9 + பேரானைக்‌ குடந்தைப்‌ பெருமானை * 8-9-5 
* வக்தாயென்‌ மனத்தே... குடந்தைக்‌ இடம்துகந்த மைந்தா* 9-2-2 + தோட 
dp fab... Govi டெம்த ஈ 10-16 * வானையாரமுதம்‌.......குடக்தைச்‌ 
சென்று காண்டுமே * 1010-8 * இங்கே போதுங்கொலோ....... குடந்தைக்‌ இடந்த 
மால்‌ 118-4 è அறியோமேயென்றறு .....வியன்‌ குடர்தை* 116-9 
*அண்டத்தின்‌ PELI... தண்‌ குடர்தை ஈகர்‌ பாடின தீருக்குறுந்‌, (6) * மூவரில்‌ 
முதல்வனாய்‌. ......குடம்தை மேய * (14) ச காவியை வென்ற.....சூழ்புனற்‌ குடந்தை 
யானை * திருவெழுகூற்றிருஃ்கைப்‌ பிரபம்தம்‌. சிறிய திருமடலில்‌ * காரார்‌ குடம்தை% 
பெரிய மடல்‌. * பூங்குடர்தைப்‌ போர்விடையை. திருநெடுந்‌. (17) + பொங்கார்மெல்‌... 
தண்‌ குடந்தை நகரும்‌ பாடிஈ (19) * முற்றுராவன....தண்குடம்தை.. OUT D 
மரைக்‌ கயம்‌ (29) + அன்றாயர்‌... ..தண்குடம்தைக்‌ இடந்த மாலை. * ' 
15. திருக்கண்டியூர்‌. “ (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை. : இருக்குறும்‌. (19) பிண்டியார்‌.... : 
உலகமேத்துங்‌ கண்டியூர்‌ 
16. திருவிண்ணகர்‌. (மூவர்‌ பாடல்‌) பேயார்‌. (61) * பண்டெல்லாம்‌ வேங்கடம்‌....விண்‌ 
ணகர்‌* (62) * விண்ணகரம்‌ வெஃகா & நம்மாழ்வார்‌. திருவாய்மொழி, 6-3. 
* மல்குரவும்‌ செல்வும்‌--பதிகம்‌. திருமங்கையாழ்வார்‌. பெ-தி. 61. * வண்டுணு 
கறுமலர்‌ முதல்‌ மூன்‌.று பதிகங்கள்‌. 101-8 + பத்தராவியை......விண்ணகர்க்‌ 
காண்டுமே சிறிய மடல்‌. * காரார்‌ மணிகிறக்‌ கண்ணனூர்‌ விண்ணகரம்‌.: 
- பெரிய மடல்‌, * மின்னிடையாள்‌ காயகனை விண்ணகருள்‌ பொன்மலையை 4 
இருறெடும்‌. (29) + அன்றாயர்‌... . விண்ணகரம்‌ மருவி நாளும்‌ கின்றானைக 


17. திருக்கண்ணபுரம்‌. (ஐவர்‌ பாடல்‌) நம்மாழ்வார்‌. திருவாய்மொழி 9-10. + மாலை 
நண்ணி + பதிகம்‌. குலசேகரர்‌ ம்‌ திருமொழி. (8) * மன்னு புகழ்ப்‌ பதிகம்‌ 
தா 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


18. 


19. 
. தி௫நறையூர்‌. (ஒருவர்பாடல்‌) திருமங்கையாழ்வார்‌ பெரிய திருமொழி. 2-4-1 


91. 
22. 


23. 


24. 
25. 


98, திருக்கன்னங்குடி, (ஒருவர்பாடல்‌) திருமங்கை, பெ, இ. 9-1, சவங்கமாமுக்கீர்‌-- பதிகம்‌. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ரீராமாநுஜன்‌--நா.ற்‌ே றட்டுத்‌ இருப்பதியற்தாதி 


பெரியாம்வார்‌. இருமொழி. 1-5-8. + உன்னையு மொக்கலையில்‌. . கண்ண 
டி. ல்‌ நாச்சியார்‌ திருமொழி (4-2). * காட்டில்‌ வேங்‌ 
கடம்‌ கண்ணபுர Dari தீருமங்கையாழ்வார்‌. பெரிய திருமொழி எட்டாம்‌ பக்‌ 
பூர்த்தியாக பத்து பதிகங்கள்‌. சிறிய திருமடல்‌ * சீரார்‌ கணபுமம்‌ஈ பெரிய 
தீருமடல்‌--ஈ கணபுரத்துப்‌ பொன்மலை போல்‌ நின்‌ றவன்‌ தன்‌ * கான வணங்கு 
கண்ணனைக்‌ கண்ணபுரத்தானை. தீருநெடு ந்தாண்டகம்‌. 10) * Serao படு 
ஓய்‌ * (16) ஈ கன்‌.றுமேய்த்‌ இனிதுகந்த காளாய:...... BONI A தென்கனயே # 
(27) * செங்கால மடகாராய்‌...... இருக்கண்ணபுரம்‌ புக்கு * 
£லி திநகர்‌, (இருவர்‌ பாடல்‌ குலசேகராழ்வார்‌. பெருமாள்‌ திருமொழி (8-1). 
வண்ட டன்‌ IS ‘cerca PER சுதிபதியே.ஈ தீருமங்கையாழ்வார்‌. பெரிய 
திருமொழி (2-4-1). + அன்றாயர்‌ குலக்கொடியோடு.....புனல்‌ மறையூர்‌ spard 
imgs (3-5) * வர்துன தடியேன்‌ முதலாக மூன்‌ று பதிகங்கள்‌. (4-9-2) 
4 சந்தை தன்னுள்‌ ......-அற்தணலிமாலே 4 (6-8-2) * முன்னீரை முன்னாள்‌... 
தென்னாலிமேய. (8-9-6) * எஞ்சாவெம்‌ நரகத்து... வயலாலி மைக்தனையோ 
(8--9--8) * கற்றார்‌ பற்றறுக்கும்‌ .. - வற்று: நீர்வயலசூழ்‌ வயலாலியம்மானை % 
(10--1--3) = வேலையாலிலை... .. மாலையாலியில்‌.* (11--7--9) * தாயானைத்‌ தூய 
தென்னாலி மேயானைன (1-8-6) + படை நின்ற .... வயலாலி மணாளா. 
இறிய திருமடல்‌. + பேராலி கண்கால்‌ * பெரிய திருமடல்‌ * மாமலர்‌ மேலன்ன ந்‌ 
தமிலு மணி நீர்வயலாலி. இருகெடுக்காண்டகம்‌. (12) * கெஞ்சுருக..... வம்பார்‌ 
பூவயலாலிமைர்தாக (22) * மைவளமொன்றுராயா. esse- இதுவன்றோ எழிலாலி.% 


Soros. (ஒருவர்பாடல்‌) திருமங்கை பெ-தி. 9—2. * பொன்னிவா--பதிகம்‌. 


A அன்றாயர்‌.. BNU புனல்‌ நறையூர்‌. (4—9—2) + AGDE B: esa: 
a தின்ற நம்பீ.* 33 3 சோல்‌ கோக்கு நல்லூர்‌ .... திருநறையூர்‌ தீ 
தேனே“ (இனி பதிகங்கள்‌ 10) 6--4* கண்னுகு சுழன்று முதல 7-9. 
சினவிற்‌ செங்கண்‌ * அளவாக. (7—7—4) * பரனே பஞ்சவன்‌... நரனே நார 
ணனே தருகறையூர்‌ நம்பீ& (8-2-2) + நீணிலா முற்றத்து... அன்று நன்று 
கறையூரர்க்கேஈ (101-5) * சுடலையில்‌......ஈறையூரக்கண்டு- சிறிய இரு 
மடல்‌, * நறையூர்‌ திருப்புலியூர்‌. பெரிய இருமடல்‌, % மன்‌. அமறையோர்‌ 
இருகறையூர்‌ மாமலைபோல்‌.ஈ கென்னறையூர்‌ மன்‌னுமணி மாடக்கோயில்‌* இரு 
நெடுக்காண்டகம்‌. (16) * கன்று மேய்தது...... .விரிபொழில்‌ சூழ்‌ திருமறை 
யூர்‌ கின்றாய்‌ (17) *பொயங்கார்மெல்‌........அறையூரும்‌ பாடுவாள்‌ நவில்கன்றாளேஃ 


நந்திபுரவிண்ணகரம்‌. (ஒருவர்‌ பாடல்‌) தீருமங்கை பெ. தி. (5-10)% தீதறு dad 10 


திருவீந்தளுர்‌ (ஒருவர்பாடல்‌) திருமங்‌. பெ. தி, (4-9)ஈ.நும்மைத்தொழுதோம்‌ 10. 
பெரிய திருமட்ல்‌ஈஇக்தளூரக்‌ தணனை.* 


தில்லைத்‌ திருச்சித்திரகூடம்‌. (இருவர்‌ பாடல்‌) குலசேகராழ்வார்‌. பெருமாள்‌ திருமொழி 


(10) *அங்கணெடுமதிள்‌-பதிகம்‌. திருமங்கையாழ்வார்‌. பெ. தி. 3-2 சஊன்வாட | 


ண்ணாது-பதிகம்‌. 9-3. ஈவாடமருதிடை-பதிகம்‌, பெரிய இருமடல்‌--ஈதென்‌ 
தில்லைச்‌ இத்திரகூடத்‌ தென்செல்வளை.* 


கரழிச்சீராம லீண்ணகரம்‌. (ஒருவர்பாடல்‌) இருமங்கை. பெ. இ. 8-4. ஈஒரு குறள்‌ 10. 


கூடலூர்‌. (ஒருவர்பாடல்‌) திருமங்கை. 5-2. *தார்தம்‌ பெருமை பதிகம்‌, 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


27. 


28. 


29. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


பாண்டி காட்டுச்‌ திருப்பதிகள்‌ 1 2? 


திருக்கண்ணமங்கை. (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்கை பெ. தி. 1-6-5. கஞ்சனைக்‌ 
காய்க்கானைக்‌ கண்ணமங்கையுள்‌ கின்றானை.* ((-10) ஈபெரும்புறக்‌ கடலை-பதிகம்‌. 
10-1-1. *ஒரு கல்‌ சுற்றம்‌......கண்ணமங்கையுள்‌ காண்டுமே. 11-6-7. சமண்‌ 
ணுடும்‌ விண்ணுடும்‌......கண்ணளன்‌ கண்ணமங்கை ஈகராளஸ்‌*% சிறிய இரு 
மடல்‌ *ஆராமம்சூழ்‌......கணமங்கை. *பெரியமடல்‌. ஈசணமங்கைக்‌ கற்பகத்தை, 
அபிஸ்தலம்‌. (ஒருவர்‌ பாடல்‌) திருமழிசை. நான்முகன்‌ 50. *கூற்றமும்‌ சாரா... 
ஆற்றங்கரை கடக்கும்‌ கண்ணன்‌ அ 

திருவெள்ளியங்குடி. (ஓருவர்‌ பாடல்‌) திருமங்கை பெ.தி. 4-10. *ஆய்ச்சியரழைப்ப 10. 

(இருகாங்கூர்த்‌ திருப்பதிகள்‌ பதினொன்று) 
(திருமங்கையாழ்வாரொருவசே பாடினர்‌ ஒவ்வொரு பதிகம்‌) 


. மணிமாடக்கோயீல்‌. பெரிய திருமொழி 3-8. *மந்தாவிளக்கே 4 பெரிய திருமட 


லில்‌ &காங்கூரில்‌ மன்‌. அமணி மாடக்கோயில்‌ மண்னை 


. வைகுந்த வீண்ரைரம்‌. 3-9. ஈசலங்கொண்ட* 

. அரிமேய வீண்ணகரம்‌. 3-10. ஈதிருமடற்தை*ு 

. திருத்தேவனார்‌ தொகை. 4-1. *போதலர்ற்தர்‌ 

. வன்புருடோத்தமம்‌. 42, ஈகம்பமாகடல்‌ஈ 

. செம்பொன்‌ செய்கோயில்‌. 4—3. *பேரணிர்து* 

. திருத்தெற்றியம்பலம்‌, 4—4. சமாற்றரசர்‌* 

. திருமணிக்கூடம்‌. 4-5. ஈதாம்புடைப்பனை* 

. காவளம்பாடி, 4—6. *தாவளம்துலகம்‌* 
திருவெள்ளக்குளம்‌. AT. *கண்ணார்கடல்போல்‌* 


. பார்த்தன்பள்ளி. 4-8. ஈகவளயாலை கொம்பொசிததன 
சோழகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ நாற்பதுக்கும்‌ ஆழ்வார்பாடல்‌ குறிப்பு முற்றிற்று. — 


பாண்டி நாட்டுத்‌ திருப்பதிகள்‌-18: 
1. திருமாலிருஞ்‌ சோலைமலை. 
பணிந்தேன்‌ திருமாலைப்‌ பாமாலை தாளில்‌ : 
அணிந்தே னருள்தஞ்ச மாகத்‌--துணிந்தேன்‌ 
திருமா லிருஞ்சோலை சேர்ந்தே னெனக்கு 
வருமா லிருஞ்சோதி வான்‌. (41) 


கத்‌. o ர்‌ தஞ்சம்‌ ப்பிரானது திருவருளை 
திருமாலிருஞ்‌ 9) அழகர்திருமலை யை | அருள்‌ தஞ்சம்‌ [வே i 

பி 3 da ணி யே தஞ்சமாக உறுதி 

ல்‌ தேன்‌ Serasani SES தேன்‌ கொண்டேன்‌ ; F 
திரு மாலை அப்‌ பெருமானை யடி கஇச்செயல்களினால்‌) 

பணிந்தேன்‌ பணிந்தேன்‌ 9 | (ஆ இ = 
பாமாலை சொல்மாலையை அப்‌ [இரு சோதி பெரிய ஒளிவடிவமான 
தாளில்‌ பெருமானது திருவடி வான்‌ எனக்கு (பரமபதம்‌ எனக்குக்‌ 
அணிந்தேன்‌ ) களில்‌ ஸமர்ப்பித்தேன்‌; | வரும்‌ கிடைக்கும்‌(ஆல்‌-௮சை) 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


a 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


28 - ஸ்ரீராமாதுஜன்‌--அஷ்டப்பிரபச்ச விளக்கம்‌ 


2. திருக்கோட்டியூர்‌, 
வான்பார்க்கும்‌ பைங்கூழ்போல்‌ வாளா வுனதருளே 
யான்பார்க்க நீபார்த்‌ திரங்கினாய்‌--தேன்பார்ப்பின்‌ 
ஓசைத்‌ திருக்கோட்டி யூரானே யின்னமுமென்‌ 
ஆசைத்‌ திருக்கோட்டி யாள்‌. (42) 


o ட்‌ வண்டுக்‌ குட்டிகளின்‌ உனது திருவருளையே 
தேன்‌ ட்ட ரீங்கார வொலியை a அருளே } யான்‌ எதிர்நோக்கி 
9 யுடையதான nose: A 8 
. ்‌ திருக்கோட்டியூரில்‌ 2 அத ய கொண்டு 
SO } எழுந்தருளியிருக்கும்‌ [ri என்பால்‌ அருள்‌ செய்‌ 
பெருமானே ! தாய்‌; 
வான்‌ பார்க்கும்‌) மழையையே யெதிர்‌ | இன்னமும்‌ _— இனிமேலும்‌ 
பை கூழ்‌ போல்‌ | தத DE Seo என்‌ ஆசை | பற்றுக Sears ari 
பசுமைதங்கிய பயிரைப்‌ b . பற்றாகிய விபரீதத்தை 
போல திருக்கு ஓட்டி போக்கி SS 
வாளா — எப்போதும்‌ ஆள்‌ -- அடிமை கொள்வாயாக, 
3. திருமெய்யம்‌ 


(பெண்ணிலமை மெய்‌ திக்‌ கூறுதல்‌.) 
ஆளா யுனக்கன்பா யாசையாய்‌ நாணிலியாய்‌ 
வாளா மனைவியென்று வாழ்வேனைக்‌-- கேளாய்‌ 
திருமெய்ய மாயா சிலைகால்‌ வளைத்து 


வருமெய்ய மாயா மதன்‌. (43) 

இரு மெய்யம்‌ திகுமெய்யத்திருப்ப தியி கேளாய்‌ { ஏனென்று . கேளாமல்‌. 
மாயா i லுறையும்‌ மாயவனே ! COCA ASI விட்டாய்‌; 
உனக்கு ஆள்‌ உன்பால்‌ மைப்‌ o È ்‌ 
அக்கு ஆன்‌ உன்பால்‌ அடிமைப்‌ | orur ogi } தொலைத்தொழிய மாட்‌ 


அன்பு ஆய்‌ 4 அன்பே வடிவெடுத்தவ | சஜ கால்‌ இன்த கருப்பு வலத்‌ 


\ È Pero 
வளைத்து | நாணேற்றி வளைத்துப்‌ 


சை ஆய்‌ ஆசை கொண்டு i பிடித்துக்கொண்டு 
நாண்‌ இலி ஆய்‌--வெட்கமற்றவளாய்‌ ciù என்மீது அம்புகளைப்‌ 
வாளா மனைவி [சன்‌ ae மனைவி } பொழிய 
என்று வாழ்‌ என்று பெயர்‌ சுமந்து j a கின்ருனே ! ன்‌ 
வே கிடக்குமென்ன எ | வரும்‌ $ செம்வேனிகற்கு?] 


Fa காதலனோடு கலத்து பிரிச்து அப்பிரிவை ஆற்றுக தலைவி Quod 
கூனும்‌ பாசுரமாக அமைக்கப்பட்டது இது. மீதன்‌-மதனனென்‌ ற வடசொல்திரிபு.(48) 
4. திருப்புல்லாணி. 
மதயானை கோள்விடுத்து மாமுதலை கொன்ற 

கதையா லிதயங்‌ கரையும்‌-— முதலாய 
புல்லாணி மாலே புறத்தோர்‌ புகழிருப்பு 
வல்லாணி யென்செவிக்கு மாறு. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அழ்றெட்டுத்‌ திருப்பதியக்காதி--பாண்டிகாட்டுத்‌ இருப்பதிகள்‌ 20 
2 - ] முழுமுதற்‌ கடவுளாகிய எனது மனம்‌ உருகாநின்‌ 
ல்‌ ல்‌ oie 7 : 
(Cini ita திருப்புல்லாணி Qui | இதயம்‌ கரையும்‌ | றது; (இப்படிப்பட்ட 
பெருமானே !, உன்‌ கீர்த்தியல்லது) 
மதம்‌ யானை ட்‌ ஜேற்திராழ்வா | புறத்தோர்‌ புகழ்‌] தேவதாத்தரங்களினு 


Garer na ்‌ ; டைய கீர்த்தியானது 
விடுத்து போக்க னாத deal Sep) பனம்‌ ms 
மா முதலை பெரிய முதலையைக்‌ இரும்பு வல்‌ வலிய இருப்பாணி 
கொன்ற கதை 6 கொன்றொழித்த இதி SER } போல்‌ துன்புறுத்துவ 
யால்‌ ஹாஸத்தினால்‌ <d தாகும்‌. 
5 திருத்தண்காலூர்‌: 
(பெண்ணிலைமை யெய்திப்‌ பாடும்‌ பாட்டு.) 
மாறுபட வாடையெனும்‌ வன்கால்வந்‌ தென்முலைமேல்‌ 
ஊறுபட வூர்ந்த உளைவெல்லாம்‌--ஆறத்‌ 
திருத்தண்கா லூரான்‌ திருத்தண்டு மாயின்‌ 


மருத்தண்கா லூராதோ வாய்ந்து. (45) 
.  வாடையென்று பேர்‌ மாற அடியோடு நீங்கும்ப 
த்‌ To } பெற்ற வலிய காற்றா கவ்‌ 1 ல்‌ கிரூப்‌ 
வ னது திருத்தண்கா | r பதி யெம்பெருமானு 
oraus an ட்‌ விரோதமாக | ரான்‌] டைய 
gui வததி வந்து S திரு தண்‌ துழா ப்‌ குளிர்ந்த இருத்‌ 
என்‌ முலை. மேல்‌ [கா தனங்களின்மீது | யின்‌ துழாயினது 
ஊறுபட தாபமுண்டாகும்படி A ப தறுமணமுள்ள: 
9 ஊர்ந்த ) உலாவிச்சென்றதனா DO கன தால்‌ } குளிர்ந்த, காற்றானது 
லுண்டாகிய i வாய்ந்து ஊரா a வீசாதோ ? 
உளைவு எல்லாம்‌ -— வருத்தம்‌ முழுவதும்‌ தோ 


சர்ச தலைவனோடு புணர்ந்து பிரிர்த தலைவி வாடைக்கு வருந்திக்‌ கூறும்‌ பாசுர 
மாக இது அமைக்கப்பட்டது. பிராட்டியினுடைய பிரிவில்‌ ஆற்றாக பெருமாள்‌ 
“வாஹி வாத! யத: காக்தா தாம்‌ ஸ்ப்ருஷ்ட்வா மாமபி ஸ்ப்ருச”' என்று 
சொன்ன சுலோகம்‌ இங்கு மினைக்கத்‌ தக்கது. விரஹத்தில்‌ உத்தபகங்களால 
பொருள்களில்‌ வாடையுமொன்றென்பதை “ மேவு தண்வாடை வெவ்வாடையாலோ? 
என்ற திருவாய்மொழிப்‌ பாசுரத்தின லுமறிக. ss Ha 0) 
6. திருமோகூர்‌. 
(இதுவும்‌ பெண்மை யெய்திப்‌ பேசும்‌ பாசுரம்‌) 
வாயால்‌ மலர்கோதி வாவிதொறும்‌ மேயுமோ 
மேயாம லப்பால்‌ விரையுமோ?--மாயன்‌ 
திருமோகூர்‌ வாயின்று சேருமோ நாளை 
வருமோ,கூர்‌ வாயன்னம்‌ வாழ்ந்து. 


கூர்மையுள்ள வாயை | வாயால்‌ மலர்‌ pad வாயினால்‌ மலர்‌ 
க 


கூர்‌ வாய்‌ அன்‌ | யுடையதாய்‌ [எனக்குத்‌ ளைக்‌ கோதிக்‌ 
வ டர்‌ எ... 
ன்‌ i ar) தடாகங்‌ 

J யானது வாவி தொறும்‌ { களிலெல்லாமா 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


1 2 ne 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


30 ஸ்ரீராமா ஜன்‌-—அஷ்டப்பிரபர்த விளக்கம்‌ 


மேய்ந்துகொண் மாயன்‌ திருமோ | எம்பெருமானது | திரு 
{ ES a மோ? | கூர்‌ வாய்‌ { மோகூர்ப்பதியில்‌ n 
இன்று சே ௫) இன்றைக்குக்‌ சென்று 
[அவ்வாறு தன்‌ காரியத்‌ È மோ சேருமோ ? 
மேயாமல்‌ ௮ப்‌| தல்‌ கால்‌ தாழாமல்‌ | வாழ்ந்து மகிழ்ச்சி SUD: k 
பால்‌ விரை உத்தேச்யமான விடத்‌ தாளைக்கு என்‌ ட்‌ 
யுமோ | திற்கு விரைந்து செல்‌ நாளை வருமோ திரும்பி வந்து சேரு 
L லுமோ? மோ? 
கன்ட இருமோகூராத்தனோடு கலந்து பிரிக்க தலைவி அன்னத்தைத்‌ SIG 
விட்டிருந்தாள்‌; அது மீண்டு வரத்‌ தாழ்த்தவாறே தோழியோடு உசாவுன்றாள்‌ 
தலைவி: அன்னம்‌ விரைந்து செல்லாது வழியிடையே தன்னுணவுகளிலே பராக்‌ 
கடி.த்திருக்குமோ ! அங்குப்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்குமோ ! இன்று வருமோ! நாளை 
வருமோ! என்று அலைபாய்க்து பேசுகின்ருளாயிற்று. ரபா ட (46) 
7. திருக்கூடல்‌. (தென்‌ மதுரை.) 
வாழ்விப்பா னெண்ணமோ வல்வினையி லின்னமென்னை 
ஆழ்விப்பா னெண்ணமோ ௮ஃதறியேன்‌-—தாழ்விலாப்‌ 
பாடலழ கார்புதுவைப்‌ பட்டர்பிரான்‌ கொண்டாடும்‌ 
கூடலழ காநின்‌ குறிப்பு. (47) 


மேயுமோ 


ற ப்‌ ; என்னை வாழ்விப்‌ ( என்னை உஜ்ஜீவிக்கச்‌ 
so B னமனல பாசுரங்களி பான்‌ EE j செய்வதாகவோ ? 
Ae மோ (அன்றி) 
வை பட்டர்‌ வில்லிபுத்தூர்ப்‌ பெ DE ist காலம்போல்‌ 
ன்‌ கொண் கழிவ கொண்டா | இன்னம்‌ {இன்‌ னமும்‌ 
டாடும்‌ தென்மதுரை பதியி வல்‌ வினையில்‌ கொடிய இருவினைகளில்‌ 
டட்லி i லெழுந்தருளியுள்ள | ஆழ்விப்பான்‌ 4 அழுந்தச்‌ செய்வதாக 
அழகா ஸு ந்தரராஜனே ! so Sen ? der 
6 ° உன ள்ளக்‌ YA SI ௮ அத ௮ ன்‌ 
தின்‌ குறிப்பு 1” கருத்து கத, யேன்‌ | வேன்‌. 


8. . ஸ்ரீவில்லிபுத்தூர்‌. 3 
குறித்தொருவர்‌ கொண்டாடுங்‌ கொள்கைத்தோ கோதை 
opener விண்டுசித்தர்‌ நீடூர்‌--பிறப்பிலியூர்‌ . 
தாழ்வில்லி புத்தூரென்‌ றைவர்க்குத்‌ தானிரந்தான்‌ 
வாழ்வில்லி புத்தூர்‌ வளம்‌. (48) 


து றில்‌ ரன இறுத்தான்‌ தன்ட கக்கம்‌ இரத்‌ 
ஊர்‌ பெற்ற வூராயும்‌ தான்‌ இர.ந்தான்‌ | னல்லாத தான்‌ இரற்‌ 


விண்டுசித்தர்‌ penare வாழ்ந்த வத த OO பரு 
நீடு ஊர்‌ பெரிய வூராயும்‌ ( ஊராயுமுள்ள 
[* புதிய சில ஊர்களைத்‌ | வில்லிபுத்தூர்‌ { ஸீவில்லிபுத்தூரினு 
புது ஊர்‌ தாழ்வு தாமதியாமல்‌ கொடு” a டைய 
இல்‌ இ என்று ! என்று (துர்யோத | வனம்‌. , .. செழிப்பானது ப 
L தாதிகளை நோக்கி) ஒருவர்‌ குறித்து [ ஒருவரால்‌ நினைத்துப்‌ 
்‌ : S ட்டும்‌ i HETE வடக்‌ 
i பஞ்சபாண்டவர்களுக்‌ காள்கைத்‌ அன்று; அப்ரமேய 
ஐவர்க்கு காக தோ L என்கை,] 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 
i Ca 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


தூ.ற்றெட்டுத்‌ திருப்பதியஈ்‌காதி--பாண்டி காட்டுத்‌ திருப்பதிகள்‌ 91 


, 98 மூன்றாமடியில்‌ '* காழ்வில்லி'” என்ற விடத்து * காழ்வு இல்‌ இ' என்று 
பிரித்துப்‌ , பொருள்‌ கொள்ளப்பட்டது. ஈ என்னும்‌ ஏவலொருமை வினைமுற்று 
கொடுக்கக்‌ கடவாய்‌ ' என்னும்‌ பொருளுடையது ; அது இங்கு இ என்று குறு 
யுள்ளது. கண்ணபிரான்‌ பாண்டவ தூதனாய்ச்‌ சென்ற காலத்துக்‌ கெளரவர்க 
ளிடம்‌ வேண்டின வரலா.று அறிக. + பொய்ச்சூதில்‌ கோற்றபொறையுடை மன்னர்க்‌ 
காய்‌, பத்தூர்‌ பெராதன்று ” (பெரியாழ்வார்‌ திரு மொழி 2-1-1) என்ற விடத்து 


எமது திவ்யார்த்க தீபிகை காண்க, . வை (48) 
9. திருக்குருகூர்‌. (ஆழ்வார்‌ திரு நகரி.) 
வளந்தழைக்க வுண்டாலென்‌ வாச மணக்தாலென்‌ 
தெளிந்தகலை கற்றாலென்‌ சீசீ--குளிர்ந்தபொழில்‌ 
தண்குருகூர்‌ வாவிச்‌ சட்கோப னூரெங்கள்‌ 


வண்குருகூ ரென்னாத வாய்‌. (49) 
குளிர்ந்த “குளிர்ந்த சோலைகள்‌ | _ , x என்று ஒருகாலேனு்‌ 
பொழில்‌ சூழ்ந்த | Ea a { சொல்லக Sere) 
(குருகென்னும்‌ நீர்ப்‌ பற | வளம்‌ தழைக்க$ வளமாக வுண்டால்தா 

உண்டால்‌ என்‌ ( னென்ன? 


குருகு ஊர்‌ தண்‌ ] வைகள்‌ வாழப்பெற் 
வாவி) றுக்‌ குளிர்ந்த நீர்நிலை வாசம்‌ war i 5 > 
| களையுடைய தால்‌ என்‌ புண்டு ப்‌ ma 
see ; னால்தானென்ன்‌ 
தம்மாழ்வாரவதரித்த தெளிந்த கலை நல்‌ SE சாஸ்திரங்களை: : 


சுகந்தப்‌ பொருள்களை 
ni தலம்‌ கற்றால்‌ என்‌ | யோதினால்தானென்ன? 


சடகோபன்‌ 


via; வண்‌ } எங்கன்‌ திருக்குருகூர்‌ ? [ஒன்‌ நினாலும்‌ ஒரு தத்த கக்கு திப்ப கலி 
20. திருத்தொலைவில்லிமங்கலம்‌. [இரட்டைத்‌ தருப்பதி.] 

வாயு மனைவியர்பூ மங்கையர்க ளெம்பிராற்கு 

ஆயுதங்க ளாழிமுதல்‌ ஐம்படைகள்‌-— தூய 

தொலைவில்லி மங்கலமூர்‌ தோள்புருவ மேனி 

மலைவில்‌ லிமங்கலந்த வான்‌. (50) 
எம்‌ பிராற்‌ எம்பெருமானுக்கு பரிசுத்தமான தொலை 
வாயும்‌ மனைவி பொருந்திய தேவிமார்‌ | வில்லி க்‌்‌ வில்ல மங்கலமென்ப 


È se வியும்‌ தேவி a ப்‌ 3 
பூ மங்கையர்கள்‌4 ஸ்ரீதே cir tt] | தோள்‌ வட்‌ திருத்தோள்களும்‌ திருப்‌ 
னி 


மாவர்‌ ; ்‌ 
னல்‌ படைக்கலங்களோ I மே புருவமும்‌ திருமேனி 
ஆயுதங்கள்‌ வென்றால்‌ திறமும்‌ 
ஆழி முதல்‌ பக்‌ முதலரன பஞ்‌ | பல வில்‌ இமம்‌ | (முறையே) மலையும்‌ வில்‌ 
படைகள்‌ சாயுதங்களாம்‌; கலந்த வான்‌ லும்‌ குளிர்ச்சிபொருந்‌ . 
ஊர்‌ திருப்பதியோவென்றால்‌ திய மேகமுமொக்கும்‌. 


9 பூமங்கையர்‌ என்ற சொல்லிலேயே ஸ்ரீதேவியும்‌ பூதேவியும்‌ 
பொருள்படுவர்‌ ; பூவிலே தோன்றிய மங்கையென்று கொண்டால்‌ ஸ்ரீதேவி ; 
இனி பூவென்பதை (9) என்‌ னும்‌ வட சொல்‌ விகாரமாகக்‌ கொண்டு பூவாயெ 
மங்கை யென்றால்‌ தப்பித்‌. ன்‌ இரட்டுற மொழிதலெனப்படும்‌. உப 
மேயங்களான தோள்‌ புருவம்‌ யாகிய மூன்றையும்‌ ஒரு சேரக்‌ கூறி, உப 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


+ “அர 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


32 ஸ்ரீராமாறுஜன்‌--அவு.டப்பிரபக்த விளக்கம்‌ 


மானங்களான மலை வில்‌ வான்‌ ஆய மூன்றையும்‌ ஒரு சேரக்‌ கூறியுள்ளார்‌ ; 
முறைகிரனிறைப்பொருள்கோள்வகையில்‌ முறையேஅக்வயித்துப்‌ பொருள்‌ காண்க.(50) 
11. சிரீவரமங்கை--வானமாமலை. 
வானோர்‌ முதலா மரமளவா வெப்பிறப்பும்‌ 
ஆனேற்‌ கவதியிட லாகாதோ-தேனேயும்‌ 
பூவர மங்கை புவிமங்கை நாயகனே 
சீவர மங்கையர சே. (51) 
(தேன்‌ மலிந்த தாமரைப்‌| o o ஸ்தாவரஜன்மமீரறாக 
தேன்‌ ஏயும்‌ பூ; பூவிலுள்ள Avis i மரம்‌ அளவு ஆ வுள்ள 
வர மங்கை ! paminta, பெரிய ல்‌ (எல்லாப்‌ பிறப்புகளு 
வ்‌ பிப மெடுத்து வருந்திய 
புவி மங்கை பூமிப்பிராட்டிக்கும்‌ ஆனேற்கு | எனக்கு 
நாயகனே கணவனான திருமாலே! | 
சீவரமங்கை வானமாமலைத்‌ திருப்‌ (இப்பிறப்புக்கு முடிவு 
அரசே i பதிக்குத்‌ தலைவனே ! |௮வதி இடல்‌, இன்ன தாளில்‌ என்று 
வானோர்‌ முதல்‌) தேேவஜன்மம்‌ முதற்‌ | ஆகாதோ ! அருளிச்‌ செய்யலாகா 
ஆ! கொணடு | | தோ? 
sn இருநாங்கூரைச்‌ சுற்றிப்‌ பதினொரு திருப்பதிகள்‌ போல, ஆழ்வார்‌ இரு 
நகரியைச்‌ சுற்றி ஒன்பது திருப்பதிகள்‌ ப்ரஸித்தம்‌. சோழகாட்டுத்‌ திருப்பதிகளைப்‌ 
பாடின போது கழே திருமாங்கூர்த்திருப்பதிகள்‌ பதினொன்றையும்‌ வரிசையாகப்‌ 
பாடியுள்ளார்‌. -Jausmo இங்கும்‌ பாடவேண்டியீருக்க, இச்சு கவ திருப்பதிகளுள்‌ 
சேராத வானமாமலையையும்‌ இருக்குறுங்குடியையும்‌ இவற்றினிடையே சேர்த்துப்‌ 
பாடுகின்றார்‌; இதற்குக்‌ காரணம்‌ யாதோ வென்று ஆலோசித்த மமக்குத்‌ 
தோன்‌ றியது இது; இருகாங்கூர்ப்பதிகள்‌ பதினொன்றையும்‌ திருமங்கையாழ்வார்‌ 
பெரிய திருமொழியில்‌ வரிசையாகப்‌ பாடினபடியாலே அதற்குச்‌ சேர இவரும்‌ 
வரிசையாகவே பாடிப்‌ போந்தார்‌; ஈம்மாற்வார்‌ ஈவதிருப்பதிகளை அங்ஙனம்‌ வரிசை 
யாகப்‌ பாடிற்றிலர்‌. ஆகவே இவரும்‌ வரிசையாகப்‌ பாடாது கலந்து பாடுகின்றார்‌ 
போலுமென்று தோன்றிற்று. sa o cn se (51) 
12. தென்திருப்பேரை. 
அரைசாகி வையமுழு தாண்டாலு மின்பக்‌ 
கரைசார மாட்டார்கள்‌ கண்டீர்‌--முரைசாருக் 
தென்திருப்பே ரைப்பதியான்‌ சீர்கேட்டு நாவிலவன்‌ . 
தன்திருப்பே ரைப்பதியா தார்‌, (52) 
p புமுரஜவாத்தியம்‌ முழங்‌ ! வில [தமது நாக்கினில்‌ 
முக ஆரு. i கப்பெற்ற [தத்கல்‌ ari திருத்தமாக உச்சரி . 


x z தென்‌ திருப்பேரையென்‌ யாதவர்கள்‌ 
தென்‌ திருப்பே È È 5 தவர்கள்‌ 
saio] இம்‌ தலத்திலுறையும்‌ | அரைசு ஆகி go தாயகமாய்‌ 
fi சிறப்பை வையம்‌ முழுது திலவுலகம்‌ முழுவதை 
கேட்டு காதினால்‌ கேட்டு ஆண்டாலும 'யும அரசாளப்பெற்றா' 
(அப்பெருமானுடைய னும்‌ 


வன்‌ தன்‌ தரு; மகர நடுங்குழைக்‌ 
a பேரை | காதனென்னுந்‌ திரு 


| சார மாட்டார்‌ 
| தாமத்தை 1 


கள 


மாட்டார்கள்‌. 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


இன்பம்‌ கரை ( பேரின்பக்‌ கரையாகிய È 
| மத்திநிலத்தை அடைய. 


aua 


| 


| 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ திருப்பதியக்தாதி--பாண்டிகாட்டுத்‌ இருப்பதிகள்‌ 33 


_.. **8இம்மையில்‌ பெருஞ்செல்வம்‌ பெற்றுப்‌ பெருவாழ்வு வாழ்ச்தாலும்‌ அது 
இம்மையிலேயே யொழிக்திடுவதன்‌ றி அதனால்‌ வ்‌ gi 
கைகூடாதென்பது இப்பாட்டின்‌ உட்கருத்து, அரைசு, முரைச-இடைப்போலி ; 
எதுகை கோக்க வகதது. முரறமென்னும்‌ வடசொல்‌ முரசென த்திரிக்தது ; மங்கல 
வாதீதியல்களெல்லாவற்றையும்‌ கொள்ளலாமிங்கு. இத்திருப்பதியின்‌ பரிபூர்த்தயான 
தி கர்மம்‌ “ திருப்பேரெயில்‌ ' என்பதாம்‌. இத்திருசாமத்தில்‌ ஏககேசங்‌ கொண்டு 

ருபபேரை ' எனவழங்கப்பட்டு வருன்றது. திருவா.ப்மொழியில்‌ (7-8) * வெள்ளைச்‌ 
சுரிசங்கு பதிகத்தின்‌ முதற்பாட்டின்‌ எமது இவ்யார்த்த இபிகையுரையில்‌ இதைப்பம்‌ 
நின்‌ விரிவு காண்க. ப È | 


13. திருவைகுந்தம்‌-ஸ்ரீவைகுண் டம்‌: 
(பெண்ணிஜலமையெய்திப்‌ பாடும்‌ பாசுரம்‌,) 
தாருடுத்துத்‌ தூசு தலைக்கணியும்‌ பேதையிவள்‌ 
நேருடுத்த சிந்தை நிலையறியேன்‌--போருடுத்த 
பாவைகுந்தம்‌ பண்டொசித்தான்‌ பச்சைத்‌ துழாய்நாடும்‌ 
சீவைகுந்தம்‌ பாடும்‌ தெளிந்து. (53) 
[தலையில்‌ அணிந்து பண்டு 3 முன்பு [ஸ்ரீராமாவதாரத்‌ 
P ; கொள்ளவேண்டிய பூ தில்‌] 
தார்‌ உடுத்து மாலையை அரையில்‌ 
| உடுத்துக்கொண்டு , சித்தால்‌ 
= [அரையில்‌ உடுக்கவேண்‌ pod 
தூசு தலைக்கு ! ய டையை முடி 
அணியும்‌ Sk ம்து PESI 
கின்‌ 


DIE, 
பேதை இவள்‌ { இத்த இளம்பெண்ணான 
தெளிந்து மனத்தெளிவுகொண்டு 


போர்‌ உடுத்த | பித்தத்திற்குச்‌. சித்த 
F ன மாய்‌ நின்ற பெண்ணா 


முறித்த பெருமானு 
டைய 
சுமைதங்கிய திருத்‌. 
துழாய்‌ மாலையை 
நாடும்‌ விரும்புவாள்‌ ; 
சீவைகுந்தம்‌ ரட்ட பார்‌ இருப்‌ 
பாடும்‌ ( பதியைப்‌ பாடுகின்றாள்‌; . 
(ருஜுாவாகச்‌ சென்று 
நேர்‌ உடுத்த| கொண்டிருந்த இவ 
கிய தாடகையான வள்‌ சிந்தை நிலை4 ளது மனம்‌ இவ்வாறு 
ர்‌ தன்மீது எறிந்த சூலா அறியேன்‌ | மாறிய நிலையைப்பற்றி 
Ate i யுதத்தை | l யான்‌ அடியறியேன்‌. 
++ 4 அறியாக்காலத்துள்ளே அடிமைக்கண்‌ அன்பு செய்வித்து” என்று 
கம்மாழ்வாரருளி௪்‌ செய்தபடியே Dis இளமையிலேயே பகவத்விஷயத்தில்‌ அவ 
காஹனம்‌ சிலவ்யக்தி விசேஷங்களுக்கே உண்டாகும்‌ ; அத்தகைய அவகாஹனம்‌ 
தமக்கு உண்டாயிருக்றெபடியை ஐயங்கார்‌ தாம்‌ அர்யாபகேசத்காலே Gura pg- 
இது. * முலையோ முழுமுற்‌.றும்‌ UTERO ஈ என்றெ திருவிருத்தப்பாகரமும்‌ + ஜய 
புழுதியுடம்பளைக்‌ து * என்கிற பெரியாழ்வார்‌ பதிகமும்‌ போல இச்‌ செய்யுள்‌ தாய்‌ 
பாசுரமாக அமைந்தது. பொதுவாகப்‌ பெண்ணைச்‌ சொல்லும்‌ பாவை என்னுஞ்‌ 
சொல்‌ இங்கு (மன்றாமாஃயில்‌) சந்தர்ப்பம்‌ நோக்கத்‌ தாடகையைச்‌ சொல்லிற்று. 
குந்தம்‌ வடசொல்‌. ப = Po da Ta; 


ழக வில்லம்பை ஏவி 


> È ப 
பச்சை துழாய்‌ $ 


14. திருப்புளிங்குடி. 3 
(இ.துவும்‌ பெண்மையிற்‌ பேசும்‌ பாசுரம்‌.) 
தெளியும்‌ பசும்பொற்‌ சிறைக்காற்று வீச 
விளியுந்‌ துயர்போய்‌ விடுமே--எளியேற்கு 
அருளப்‌ புளிங்குடிவா ழச்சுதனைக்‌ கொண்டு 
கருளப்பு ளிங்குவந்தக்‌ கால்‌, 
தாட 


(54) 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 
i» = x 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


34 : ஸ்ரீராமாஅஜன்‌-—௮ ஹ்டப்பிரபக்த விளக்கம்‌: 
எளியேற்கு ஏழையேனாகிய எனக்கு (அப்போது) 
அருள அருள்‌ செய்யுமாறு | தெளியும்‌ பசும்‌ தெளிந்த பசும்பொன்‌. 
புனிங்குடி வாழ்‌ த்தி பொன்‌ மயமான 

; வாழ்கின்ற | A 4 (அப்பக்ஷிராஜனுடைய) 
அச்சுதனை எம்பெருமானை ல்‌ றை சிறகினின்று ; 
கொண்டு $ கண்டுப F காற்று வீச காற்று கக்கத்‌ 

அத mi கி மரண தசை யென்ன 

வியப. மந்தன்‌ pupu ap | விளியும்‌ துய i| லாம்படியான (இப்போ 


இங்கு வந்தக்‌ என்னருகே வரப்பெற்‌ போய்‌ விடும்‌ தைய) துக்கம்‌ தொலைந்‌ 
கால்‌ ரால்‌ Il திடும்‌. 

2 * * காதலனைப்‌ பிரிந்து வருக்துகன்ற காதலி * இப்பொழுகே எம்பெருமான்‌ 
கருடாரடனாக வத்து என்னைச்‌ சார்க்தால்கான்‌ எனது பரிகாபகிலை நீங்கும்‌ என்று 
சொல்‌ வதாக இப்பாட்டு அமைக்கப்பட்டது.  இத்திருப்பதியைப்‌ பாடுகின்ற 
நம்மாழ்வார்‌ “பளிங்கு நீர்முகலின்‌ பவளம்போல்‌ கனிவாய்‌ சிவப்ப நீ காண 
வாராயே” என்பது முதலிய பாசுரங்களினால்‌ எம்பெருமானைத்‌ தம்மீடம்‌ வருமாறு 


கோரியிருப்பது இங்கே நினைக்கத்‌ தக்கது, uu s È se (54) 


15. வரகுணமங்கை. 

(இத வும்‌ பெண்மையிற்‌ பாசுரம்‌) 
காலமும்‌ நோயுங்‌ கருதாத வன்னைமீர்‌ 
வேலன்‌ வெறியை விலக்குமின்கள்‌--மாலாம்‌ 
வரகுண மங்கையன்தாள்‌ வண்டுழாய்‌ மேலா 


தரகுண மங்கை தனக்கு. (55) 
a ப்‌ பெண்பிள்ளையின்‌ கட்டக்‌ ( திருமாலாகிய வரகுண 
Sa பருவத்தையும்‌ “குண wima; மங்கைத்திருப்பதியெம்‌ | 
இவளுக்கிப்போது நேர்‌ | யன்‌ தாள்‌ | அர்‌ திருவடிகளில்‌ 
தோயும்‌. த்தன சொலின்‌ வன்தழாயமேல ததழாகின்மது 
i Ta ஆதர குணம்‌ 4 ஆசையாகிய குணமுள்‌ 
கருதாத 4 ஆராய்நது உண்மை ளது; 
- யறிய மாட்டாத 5 (ஆதலால்‌) 
அன்ளைமீர்‌ தாய்மார்களே ! கேலன்‌ க கிர்‌ வெறியா 
2 È ESE 3 ்‌ ல்‌ இங்‌ T 
மடை களாக. உங்கள்‌ பெண்ணுக்கு, மின்கள்‌ படி விலக்கிவிடுங்கள்‌. 


EEE திருவிருத்தத்தில்‌ * சன்மொழி கோயோ கழிபெரும்‌ தெய்வம்‌ * என்றெ 
பாசுரத்தையும்‌, திருவாய்மொழியில்‌ * தர்ப்பாரையாமினி + என்னும்‌ பதிகத்தையும்‌ 
பின்பற்றிப்‌ பேசிய பாசுரமிது. தலைவிக்குத்‌ தலைவனது பிரிவின லுண்டான; 
கோயின்‌ வைலக௯உண்யத்தை யறியாத தாய்மார்கள்‌. நேவதார்கர ஸ்பரிசததினா 
அண்டான கோயிது என்று மயங்கி விபரீத றையில்‌ பரிஹாரம்‌ மடத்தப்பராக்க, 
உண்மைக்‌ காரண முணர்ர்த தோழி அதனை விலக்குவதாக வைத்துப்‌ பேசியது இது. 


16. திருக்குளந்தை பெருங்குளம்‌, 
தனக்குடலம்‌ வேறான தன்மை யுணரான்‌ 
மனக்கவலை தீர்ந்துய்ய மாட்டான்‌-— நினைக்கில்‌ 
திருக்குளந்தை யாருரைத்த சீர்க்கீதை பாடுந்‌ 


தருக்குளந்தை “யாமலிருந்‌ தால்‌, (5 6) | 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


மாற்றெட்டுத்‌ திருப்பதியக்காதி-பாண்டி காட்டுத்‌ திருப்பதிகள்‌ 88 


ஊக்கில்‌ ஆராய்ந்து பார்க்குமள | உளம்‌ தையாம ஒருவனது மனத்தில்‌ 
தி i வில்‌ லிருந்தால்‌ 1 பதிவாயனிருத்தால்‌ 
[ இருக்குளந்தை Qui , (அவன்‌ 
திருக்குளந்தை | பெருமான்‌ (கீதாசார்ய | எக்கு Seen 
4 


யார்‌ கிக்‌ DIGLI) அருளிச்‌ | வேறுஆன!தேஹாத்ம ப்ரமம்‌ நீங்‌ 


செய்த தன்மை உண | கப்‌ பெறமாட்டான்‌ ; 
சீர்கதை [சிறந்த கீதா சாஸ்த்‌| த ட்‌ 
ரத்தை மனப்‌ அக வலை (ஸா ம்ஸஈரிகங்களான 
( j படிப்பதனா லுண்டாகிய | தீர்த்து உய்ய Sis ரன்‌ கள்‌ 
பாடும்‌ க்‌ ்‌ 3 pena P | ங்கி உஜ்‌ க்கவும்‌ 
ம பபப t மனக்களிப்பு க [i பெற மாட்டான்‌. 


* ௪ ஈ “ அறிவினாற்‌ குறைவில்லா அகன்ஞாலத்தவரறிய கெறியெல்லா மெடுத்‌ 
அரைத்த மிறைஞானத்‌ தொருமூர்த்தி!! என்று கம்மாழ்வா ரருளிச்செய்கபடி 
ஸகலார்த்தங்களையும்‌ விளக்கத தோன்றிய இதாசாஸ்த்ரத்தை யருளிச்செய்தவர்‌ 
திருக்குளக்தைப்‌ பெருமாளென்று இப்பாட்டில்‌ காட்டியிருப்பது தர்மியின்‌ ஐக்கிய 
தைப்பற்ற. அச்த கதையின்‌ பொருளை யறியப்பெறு.தார்க்கு உஜ்ஜீவனமில்லை 


யென்றாராயிற்று. (56) 
17. திருக்குறுங்குடி. 
தாலத்‌ திழிகுலத்துச்‌ சண்டாள மானாலும்‌ 
மேலத்‌ தவரதனின்‌ மேன்மைத்தே--கோலக்‌ 
குறுங்குடிவாழ்‌ மாயன்‌ குரைகழற்கா ளாகப்‌ 
பெறுங்குடியாய்‌ வாழ்வார்‌ பிறப்பு, (57) 
கோலம்‌ குறுங்‌ ( அழகிய திருக்குறுங்குடிப்‌ | பிறப்பு ஜன்மமானது 
்‌ குடி வாழ்‌ மாய பதிவில்‌ வாழ்கின்ற | தாலத்து இத்து 
ன்‌ பருமானுடைய 3 தாழ்ந்த சாதியைச்‌ 
ஒலிக்கின்ற  வீரக்கழலை | இமி குலத்து { சேர்ந்த 
குரை கழற்கு யணிந்த திருவடி | சண்டாளம்‌ 4 சண்டாள ஜாதியிலானா 
i களுக்கு . ஆனாலும்‌ லும்‌ + 
a பெ | அடிமையாசப்‌ பெறு (உயர்குடிப்‌ பிறப்பை 
ஆன ஆச வி கின்‌ லத்தி ) | மேல்‌ த்தவர்‌ ! யுடைய அந்‌ னிவர்‌ 
A A D குலத்திற JASAN, YONA 
தும்‌ குடி dl i பொருந்துபவராய்‌ அதனின்‌ | களின்‌ பிறவியைக்‌ 


வாழ்கின்‌ ற.வர்களி | காட்டிலும்‌ 
i னுடைய மேன்மைத்து சிறப்புடையதாகும்‌. 

* * * உலகப்‌ பிரசித்தமான ஈம்பாடுவான்‌ சரித்திரம்‌ இத்திவ்விய தேசத்தோடு 
தொடர்புடையதாதலால்‌ இக்தச்‌ செய்யுள்‌ இங்ஙனே அ௮மைக்கது மிகப்‌ பொருத்தம்‌. 
தலம்‌ என்ற வடசொல்‌ தாலமென நீண்டது ; பூதலமென்கை. ate ve 

È; 18. திருக்கோளூர்‌. 
பிறப்பற்று மூப்புப்‌ பிணியற்று நாளும்‌ 
இறப்பற்று வாழ விருப்பீர்‌--புறப்பற்றுத்‌ 
தள்ளுங்கோ ளூரரவில்‌ தாமோ தரன்பள்ளி 


வாழ்வார்‌ 


கொளளுங்கோ ளூர்மருவுங்‌ கோள்‌. (58) 

agi மேன்மேலும்‌ பிறப்ப SR வற்றோடு  அநுபந்தி 

பிறப்பு அற்று 3 “இழந்து... | இறப்பு அற்று முதன்‌ 

. கிழத்தனமும்‌ வியாதி preda 1 எ ஸம்பந்தமின்‌ 

மூப்பு பிணி ர்‌ 5504 ,நாளும்வாழ: <. நியே) எப்போதும்‌ முக்‌ 
இற்று 1 க 2102308 = a] ன்‌ a S y: தர்களாய்‌ வாழும்படி. 


வது. நீங்க 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


36 ஸ்ரீ ராமா தஜன்‌-—அஷ்டப்பிரபம்த விளக்கம்‌ 


பொண்‌ டிகுப்பவ! | பள்ளி ர்‌ $சயனித்தருளாதின்ற 
களே !, 
(நீங்கள்‌) 
புறம்‌ பற்று ading மமகாரத்தை யொழியுங்‌ ப்‌ ஸர்வேச்வரனுடைய 
ளுங்கோள்‌ கள்‌ ; தாமோதரன்‌ தான 

((உரகமாகையாலே) ஊர்‌ | 

த்து செல்லும்‌ ஸர்ப்ப 
4 ஜாதியிற்‌ G சர்ந்த 
| திருவ னந்தாழ்வான்‌ 
l மீது 


இருப்பீர்‌ 


ஊர்‌ அரவில்‌ கோளூர்‌ இருக்கோளூர்ப்ப தியை 


| மருவுங்கோள்‌ சென்று சேருங்கள்‌. 


— u நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ முற்றுப்பெற்றன. — 


NT 


பாண்டிநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ பதினெட்டுக்கும்‌ 
ஆழ்வார்‌ பாடல்‌ குறிப்பு. 


41. திருமாலிருஞ்சோலை (ஜவர்பாடல்‌.) பூதத்தாழ்வார்‌. 48. + உணமர்ந்தாய்‌ 
மறை நான்கும்‌....மாமீருஜ்சோலைமலை. ஈ 54. = வெற்பென்‌ றிருஞ்சோலை. 4 நம்மாழ்‌ 
வார்‌. இருவாய்‌. 2-10. + ளெரொளியிளமை - பதிகம்‌. 3-1. * முடிச்சோதியாய்‌ - 
பதிகம்‌. (இப்பதிகத்தில்‌ திருமாலிருஞ்சோலை யென்சிற சொல்‌ இல்லையாயினும்‌ இப்‌ 
பதிகத்திற்கான நாற்றச்தாதி பாசுரத்தில்‌ * அடிவாரம்தன்னலழகர்‌ வடிவழகைப்‌ 
பற்றி......முற்று மனுபவித்தான்‌ முன்‌ * என்று மணவாளமாமுனிகளருளிச்‌ செய்‌ 
அருப்பதம்‌ அதற்கு மூலமாக முன்னே ரருளிச்‌ செய்திருப்பது verita.) 10-1. 
* செஞ்சொற்கவிகாள்‌ - பதிகம்‌. 10-8--1. + திருமாலிருஞ்‌ சோலைமலையென்றேன்‌ % 
10--8--0 * திருப்பேர்ககரான்‌ திருமாலிருஞ்‌ * பெரியாழ்வார்‌, திருமொ. 1-58. 
சுஉன்னையு மொக்கலையில்‌......சோலைமலைக்கரசே * 8-4-5. * சுற்றிகின்றாயர்‌....... 
மாலிருஞ்சோலை யெம்மாயற்கு + 42. + அலம்பா வெருட்டா - பதிகம்‌ 4-3. 
* உருப்பி நங்கைதன்னை - பதிகம்‌. 5-38. ஈுதுக்கச்‌ சுழலையை - பதிகம்‌. 
ஆண்டாள்‌. ஈர- தி. 4-1. ஈ தெள்ளியார்‌ பலர்‌...மாலிருஞ்சோலை மணாளனார்‌. * 
9. * சிற்துரச்‌ செம்பொடி - பதிகம்‌. 


திருமங்கையாழ்வார்‌. பெ - இ, 1--8--5. + வண்கையான்‌ - இருஞ்சோலைமேவிய 
வெம்பிரான்‌. 2-1-1. * உளங்கனிக்‌......மாலிருஞ்சோலைமாயனே ஃ 4-9-2. 
* சற்தைதன்னுள்‌...சோலை மழகளிறே. * 7-8-6. + எட்டனைப்‌....இருமாலிறான்‌ |. 
சோலையங்கட்டியை, 7-9-1 *சேயோங்குதண்‌ திருமாலிருஞ்‌ * 9-2-8. * மஞ்‌ 
சுயர்‌ மாமதிதீண்ட நீண்ட மாலிருஞ்‌ ஈ 9-8. + முற்துறவுரைக்கேன்‌ பதிகம்‌. 9-9. 
* மூவரில்‌ முன்‌ பதிகம்‌. 101-8. * பத்தராவியை-மாலிருஞ்சோலைத்‌ தொழுது. 4 
1-28. * மஞ்சுறு மாலிருஞ்‌ * 11—T-9. * தேனொடு வை கருவிகள்‌ * 
இருக்குது.  * பாமிரும்பரவை - மாமிருஞ்சோலை மேய. இறியமடல்‌ * சீராரும்‌ 
மாலிருஞ்சோலை. * பெரியமடல்‌ * தென்ன னுயர்‌ பொருப்பும்‌ * மன்னனை மாலிருஞ்‌ * 
இருநரெடும்‌. 10. + பொன்னானாய்‌--தென்னானாய்‌ * 


42. திருக்கோட்டியூர்‌. வர்‌ பாடல்‌.) பூதத்தார்‌. 46. + பயின்றதரங்கம்‌ 
திருக்கோட்டி... + 87. இன்றாவறிகன்‌...இருக்கோட்டியெக்தை திறம்‌, + பேயா. 62. 
* விண்ணகரம்‌...தென்கோட்டி. # திருமழிசை. ஈான்மு. 34. + குறிப்பெனக்குச்‌ 
கோட்டியூர்‌ ௪ பெரியாழ்வார்‌. தருப்பல்‌. Il. + அல்வழக்கொன்று - மில்லாவணி 
கோட்டி, * தருமொ, 1-1-1, + வண்ணமா...கோட்டியூர்‌, 11-10, + QOFGA b 


ஒன ்‌ 
* 
CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அாற்றெட்டுத்‌ திருப்பதியம்‌காதி--பாண்டி நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 37 


கோட்டியூர்‌. 2-6-2. + கொங்குங்குடக்தையுங்‌ கோட்டி. a 4-4. * காவகாரியம்‌ 
பதிகம்‌. திருமங்கை. பெ. தி. 7-1-8. è தாரேன்‌...தருக்கோட்டியூரே. 9-10. 
* எங்களெம்மிறை பதிகம்‌. 10—1—9 + கம்பமா...கோட்டி யூர்க்கண்டு. * பெரியமடல்‌. 
* கோட்டியூரன்ன வுருவினரியை* . 

43. திருமெய்யம்‌. (ஒருவர்பாடல்‌.) திருமங்கை. பெ. தி. 2-5-8. * பெண்‌ 
ணாூ...மெய்யமென்னும்‌ * 8-6-9. + கயானாவில்‌. இவய னா * 
6-5-2. * கலையாளா....மெய்யமலையாளன்‌. + 6-87. * கட்டேறு நீள்‌...மெய்ய 
மமர்ந்த ஈ 8-2-3. * அருவிசோர்‌....மெய்யம்‌ வினவி. + 9-2-8. è வேயிருஞ்‌.... 
மெய்யமளைர்‌. * 101-6. * சுடலையில்‌... மெய்யத்துள்ளே. + 11-75. *மை 
யார்கடலும்‌....மெய்யமலையானை. + தஇிருக்குறுக்‌. 19. * பிண்டியார்‌....அரங்கம்‌ மெய்‌ 

` யம்‌, è» பெரியமடல்‌ + திருமெய்யத்தின்னமுத வெள்ளத்தை * 


44. திருப்புல்லாணி. (ஒருவர்பாடல்‌.) திருமங்கை. 9-3. தன்னை ILA 
லென்‌ - பதிகம்‌. 9—4 è வர்மன்‌ பதிகம்‌. பெரியமடல்‌. * புல்லாணித்‌ தென்னன்‌ * 


45. திருத்தண்கால்‌. (இருவர்பாடல்‌.) பூதத்தார்‌. 70. è தமருள்ளம்‌....தண்‌ 
கால்‌ * பெ. தி. 5-6-2. è» பேரானை...திருத்தண்காலூரானை. - * சிறியமடல்‌ 
* பேராலிதண்கால்‌. *+ பெரியமடல்‌ * தண்கால்‌ இறல்வலியை. + Aedes. 17. 
* பொங்கார்‌... ஆங்கேதண்காலும்‌. 4 

46, திருமோகூர்‌. (இருவர்பாடல்‌.) நம்மாழ்வார்‌. திருவாய்‌. 10-1. è தாள 
தாமரை பதிகம்‌. திருமங்கை. சிறியமடல்‌. * சீராரும்மாலிருஞ்சோலை திருமோகூர்‌. # 

47. திருக்கூடல்‌. [தென்மதுரை.] (ஒருவர்பாடல்‌.) திருமங்கை. பெ, இ. 9-2-5 
* கோழியும்‌ கூடலும்‌. i 

48. ஸ+்வில்லிபுத்தூர்‌. (இருவர்பாடல்‌.) பெரியாழ்வார்‌ 2-2-6. * மின்னனைய... 
இன்க்‌ வில்லி த்தார்‌. * ஆண்டாள்‌. நா. இ. 6-56. * மென்னடையன்‌ 
னம்‌...வில்லிபுத்தா ருறைவான்‌ றன்‌. * 

49. திருக்குருகூர்‌. (ஒருவர்பாடல்‌.) நம்மாழ்‌. திருவாய்‌. 4-10. * ஒன்றும்‌ 
தேவு பதிகம்‌. | 

50. தொலைவீல்லிமங்கலம்‌. (ஒருவர்பாடல்‌.) ஈம்மாழ்‌. 6—5 * துவளில்‌ பதிகம்‌. 

51. சீரிவரமங்கை. (ஒருவர்பாடல்‌.) திருவாய்‌. 6-7. +» சோற்றமோன்புபதிகம்‌. 

52. தென்திருப்பேரெயில்‌. (ஒருவர்பாடல்‌.) திருவாய்‌. (1—3. *வெள்ளைச்சுரிபதிகம்‌. 


எடம்‌. (ஒருவர்பாடல்‌.) தருவாய்‌. 9-9. புளிங்குடிக்‌ டெர்து 
a aoai T ம்‌ * ப திருவைகும்தத்துள்ளாய்‌ * 
I 1 i À ப்‌. 8-8-5. # கொடியாரமாட... 
54. üydigy (ஒருவர்பாடல்‌.) திருவாய்‌ 
eae E ட, 5i பண்டைகாளாலே பதிகம்‌. 
55, வரகுணமங்கை. (ஒருவர்பாடல்‌.) திருவாய்‌, 9-24. ai 
மங்கையிரும்து. : i 5 
56. திருக்குளந்தை, (பெருங்‌ எம்‌.) (ஒருவர்பாடல்‌;) தருவாய்‌, 8-2௨, 


* கூடச்சென்றேன்‌...மாடக்‌ கொடிமதிள்‌ தென்குளந்தை. * 


. $s 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


38 ஸ்ரீராமா தஜன்‌-—அஷ்டப்பிரபக்க விளக்கம்‌ 


தர. திருக்குறுங்குடி. (சால்வர்‌ பாடல்‌.) திருமழிசை. திருச்சம்‌. 62. . * கரண்ட 
மாடு...குறுங்குடி. கெடுக்தகாய்‌ * நம்மாழ்வார்‌. திருவாய்‌. 1-10=9. * தம்பியைத்‌ 
தென்குஅங்குடி. ஈ 8-9-2. * உளனாகவே...குறுங்குடி மெய்ம்மெயே. * 5-6, 
* எங்கனேயோபதிகம்‌, பெரியாழ்வார்‌. 1--5--8. è உன்னையும்‌...மன்னு Gao 
யாய்‌. * திருமங்கை. பெ. தி. 1-6-8. * ஏவினார்‌...குறுங்குடி நெடுங்‌ * ௦-6-2, 
+ பேரானைக்‌ குறுங்குடி. & 6-8-3. * மானேய்ரோக்கு ஈல்லார்‌...கோனேகு அங்‌ 
குடியுள்‌ ஈ 9-5. + தவளவிளம்‌ பதிகம்‌. 9-6. + அக்கும்புலி பதிகம்‌. பெரியமடல்‌-- 
ஈதென்னன்‌ குறுங்குடியுள்‌. + Bari. 14. முளைக்கதிரைக்‌ குறுங்குடியுள்முகிலை 

58. disari. (ஒருவர்பாடல்‌.) தருவாய்‌. 6-74 உண்ணுஞ்சோறுபதிகம்‌, 
8-8-5. + கொடியார்மாடக்‌ கோளூரகத்தும்‌. % ce sero ee 


பாண்டிநாட்டுத்‌ திருப்பதிகளின்‌ பாடல்‌ குறிப்பு முற்றிற்று. 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ பதின்மூன்று. 
1. திருவனந்தபுரம்‌. தகு: 
கோளார்‌ பொறியைந்துங்‌ குன்றியுட லம்பழுத்து 
மாளாமுன்‌ நெஞ்சே வணங்குதியால்‌--கேளார்‌ 
சினந்தபுரஞ்‌ சுட்டான்‌ திசைமுகத்தான்‌ போற்றும்‌ 


அனந்தபுரஞ்‌ சேர்ந்தா னடி. (59) 
நெஞ்சே எனது மனமே ! 
((கண்ட வழிகளிலும்‌) 
கோள்‌ ஆர்‌ 7 இழுத்துச்‌ செல்லுந்‌ 
பொறி ஐந்தும்‌ | தன்மை பொருந்திய | திசைமுகத்தான்‌ நான்முகனும்‌ 
i த க A A 
ன்‌ வலிமையொடுங்கி பத்க்‌ x பத்‌ 
குன்றி, உடம்பானது போற்றும்‌ தத்து வணங்கப்‌ 
பழுத்து { gardo) ரச | 
ட்ட யையடைத்து அனந்தபுரம்‌ 3 திருவனந்தபுரத்‌ தெம்‌ 
மாளா முன்‌ இறப்பதற்கு முன்னே Gri barar பெருமானுடைய தரு 
[ பகைவர்களாகிய அசுரர்‌ அடி வடிகளை : 
| கள்‌ கோபித்து எ.திரிடு 
È தத | வதற்கு இடமாயிருந்த ; வணங்குவாயாக, அல்‌ - 
கேளார்‌ சினத்த. இரிபுரங்களை தெற்றிக்‌ | னங்குதி (திட பாக ஆ 
புரம்‌ ALLT | கண்ணினால்‌ எரி 5 


| தொழித்தவனான சிவ | 
l Dm ; | 
* மும்மூர்ததிகளில்‌ மற்றைஙிரு மூர்த்திகளாலும்‌ வணங்கப்பெழ்‌ னம்‌ 

பத்மகாபணை மூப்பு முதிர்ச்து இறப்பு மேருவதற்கு முன்னே வணக்குக வென்று 
கெஞ்சுபோல்வாரான தொண்டீர்களை கோக்கை கூறியவாறு .... (69) 

j 2. திருவண்பரிசாரம்‌. 

(பெண்ணிலைமை யெய்‌ திப்‌ பாடும்‌ பாடல்‌.) 

அடியுங்‌ குளிர்ந்தாள்‌ அறிவுங்‌ குலைந்தாள்‌ 

முடிகின்றாள்‌ மூச்சடங்கு முன்னே-—கடி தோடிப்‌ 

பெண்பரிசா ரங்குப்‌ பிறப்பித்து மீளுவார்‌ 

வண்பரிசா ரங்கிடந்த மாற்கு. . È (60) 


.  66-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


A 
I} 


| 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ திருப்பதியற்‌தாதி- பாண்டி நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 39 


யும்‌.குளிர்ந்‌( (இவள்‌) கால்களும்‌ ப்‌ È i ்‌ 

“தாள்‌ i i குளிரப்பெற்று © gie பட்ட f வெழுந்தகளியுள்ள. 

; ; : j 55 மாற்கு இல்‌ 

ம்‌ குலைந்‌ 5 அறிவும்‌ அழியப்பெர்‌ திருமாலிடத்தில்‌ 
200 கலைத்‌ றிவும்‌ அழி ற்று கடிது ஓட விரைத்து சென்று 

்‌ டட ங்கு அவ்விடத்து 

முடகின்குள்‌ ள்‌; ர கக்கன்‌! quer பரிச இப்பெண்ணின்‌ தன்‌ 
மூச்சு அடங்கும்‌ 1 இவள்‌ உயிரோடிருக்‌ | பிறப்பித்து தெரிவித்து 
முன்னே கையில்‌ மீளுவார்‌ ஆர்‌ இரும்பவல்லார்‌ யாரோ? 


அச்‌ நாயகனோடு கூடிப்‌ பிரிந்த மாய பிரிவாற்றுமையிற்‌ படுனெற பெரும்‌ 
துயரததைக்‌ கண்டு ஆற்றமாட்டாக தாயானவள்‌, தன்னாற்றாமைமிகுதியால்‌ 
£ இவளது நிலைமையை காயகனிடஞ்‌ சென்று தெரிவித்துவரக்‌ கூடிய தூதுவர்‌ 
இல்லையே £ என்று சொல்லி வருக்தும்‌ பாசுரமிது. திருவண்பரிசாரத தெம்பெ 
மான்‌ வீற்றிரு்த திருக்கோலங்‌ கொண்டவனென்பதை * வருவார்‌ செல்வார்‌ வண்‌ 
| பரிசாரத்திருந்த என்‌ திருவாழ்‌ மார்பற்கு * என்கிற திருவாய்மொழிப்‌ பாசுர முணர்த்‌ 
தும்‌; ஆகவே இங்கு ஈற்றடியில்‌ கிடந்த என்பதற்கு பள்ளி கொண்டிருக்கின்ற 
வென்று பொருள்‌ கொள்ளுதல்‌ பொருந்தாது. sese ன n (60) 
3 திருக்காட்கரை, 
மார்க்கமும்‌ தாந்தாம்‌ வழிபடுந்‌ தெய்வமும்‌ 
ஏற்க வுரைப்பார்சொ லெண்ணாதே--தோற்குரம்பை 
நாட்கரையா முன்னமே நன்னெஞ்சே நாரணனாங்‌ 
காட்கரையாற்‌ காளாகாய்‌ காண்‌. (61) 
ல்‌ நெஞ்சே எனது நல்ல மனமே! | சொல்‌ எண்‌ ட்‌ ; 
D ; ஞ்‌ லு) அவரவர்‌ | து [பேச்சுக்களைப்‌ பேணாமல்‌ 
தாம்‌ தாம்‌ 4 பன்‌ 
(தோலினால்‌ ே வேய்ந்த 
தோல்‌ குரம்பை |. குடிசை போன்றஉடம்‌ 
நாள்‌ கரையா4 பின்‌ வாழ்நாள்‌ கழிவ 
முன்னமே | தற்கு முன்னமே[இறப்‌ 
பதற்குன்ளே] 


S .. | எம்பெருமானை யடைவ 
வழிபடும்‌ IDEE f தற்‌ S ஸாதனமாகக்‌ 
கமும்‌ கொள்ளும்‌ வழிகளும்‌ 


4 
l 
(தாம்‌ தாம்‌ வழி அவரவர்கள்‌ வணங்கு 


L 

ம்‌) தெய்‌ கில்‌ தெய்வங்களும்‌ 
ல்‌ 'தய்வ கிய இவற்றிற்கு) நாரணன்‌ ஆம்‌  திருக்காட்கரைப்‌ பதியி 
பொருந்துமாறு வலி காட்கரை லுள்ள ஸ்ரீமந்நாரா 
ஏற்க உரைப்‌ யுறுத்திப்‌ - பேசுகின்ற யாற்கு யணனுக்கு 
பார்‌ புறமதத்தவர்களி | ப்‌ ்‌ i 

1 lL னுடைய ஆள்‌ ஆகாய்‌ அடிமைப்படுவாயாக. 

பப்‌ இருமங்கையாழ்வார்‌ பெரிய திருமொழியில்‌ * பிச்சச்சிறுபீலிச்‌ சமண்‌ 

குண்டர்‌ முதலாயோர்‌ விச்சைக்கறையென்னுமவ்‌ விறையைப்‌ பணியாகே ” என்றும்‌ 
£வெள்ளியார்‌ பிண்டியார்‌ போதியாரென்‌ றிவரோதுகன்ற கள்ளதால்‌ தன்னையுங்‌ 
sura par gii” என்று மருளிச்‌ செய்துள்ளளவற்றைப்‌ பின்பற்றிப்‌ பேசிய 
பாகரமிது. ப்‌ erat Cesi oca vere (61) 
4, திருமூழிக்களம்‌... 
காண்கின்ற வைம்பூதங்‌ கட்கு மிருசுடர்க்கும்‌ _ 
சேண்கலந்த விந்திரற்குந்‌ தேவர்க்கும்‌--மாண்கரிய 
பாழிக்‌ களத்தாற்கும்‌ பங்கயத்து நான்முகற்கும்‌ 
மூழிக்‌ களத்தான்‌ முதல்‌, டல 


(62) 


z 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


40 ஸ்ரீராமாதுஜன்‌--அஷ்டப்பிரபர்த விளக்கம்‌ 


மாட்சிமையுடையவரும்‌. 


கறுத்த பெரிய கழுத்‌ 
[ தை யுடையவருமான 


காண்கின்ற ஜம்‌ 


கண்ணுக்குப்‌ புலப்படு ! ரண்கரிய பாழி j 
பூதங்கட்கும்‌ 


கின்ற பஞ்ச பூதங்‌ | சளத்தாற்கும்‌ 


களுக்கும்‌ 


இரு சுடர்க்கும்‌ ஸூரிய சநீதிரர்களுக்‌ சிவபெருமானுக்கும்‌ . 
È CA வாழ்‌ பங்கயத்து நான்‌ லுக்கும்‌ DT பிரம 
சேண்‌ கலந்த è m சேவேர்‌ Pl முகற்கும்‌ VA 
இந்திரற்கும்‌ i nti ISLA மூழிக்களத்‌ திருமூழிக்களத்தெம்‌ 
சேவர்க்கும்‌ மற்றைத்‌ தேவர்களுக்‌ | தான பெருமானே ட்‌ 
AAS § கும்‌ முதல்‌ மூலகாரணமாவான்‌. 


ve மண்‌ முதல்‌ பிரமனிறாகவுள்ள எல்லாப்‌ பொருள்களையும்‌ படைத்த முதற்‌ 
கடவுள்‌ இருமாலே ; அவனுறையும்‌ திருப்பதி திருமழிக்களம்‌-—என்றாராயிற்று. (62) 


5. திருப்புலியூர்‌. 


(பெண்ணிலைமை யெய்‌ திப்‌ பேசும்‌ பர்சுரம்‌) 
முதல்வண்ண மாமே முலைவண்ண முன்னே 
விதிவண்ண நீங்கி விடுமே சதுரத்‌ 
திருப்புலியூர்‌ நின்றான்‌ திருத்தண்டு ழாயின்‌ 
மருப்புலியூர்‌ தென்றல்‌ வரின்‌. (63) 


சதுரம்‌ நிருப்‌ அழகிய குட்ட நாட்டுத்‌ இங்கே வந்து வீசுமா 
புலியூர்‌ நின்‌ } திருப்புலியூரில்‌ இன்ற | வி்‌ யின்‌ . (அப்பொழுது, 
ரன்‌ மாயப்பிரானுடைய எனக்கு) 
ரு தண்‌ துழா | குளிர்த்த திருத்துழாய்‌ .__. தனத்தின்‌ திறம்‌ (விர 
யின்‌ மாலையினுடைய முலை வண்ணம்‌ ì ia 
மரு பரிமள த்தை SERIA , | வைவர்ணியம்‌ மாறி) 
A முதல்‌ வண்ணம்‌ முன்னைய மேவ 
பு(ல்‌)லி அளைந்துகொண்டு ஆம்‌ சேரும்‌; Sp Pe, 
; உலாவுந்தன்மையை முன்னே வி பூர்வஜன்ம பாப பலனாக 
il யுடைய வண்ணம்‌ கி நேர்ந்த . பிரிவுத்துயர்‌ 
Q ° ல்‌ Q ப) ல்‌ . Ja š முழுவதும்‌ 
தன்ற தன்றல்‌ காற்றானது | நீங்கி விடும்‌ தொலைந்து போம்‌. 


சா* காதலி தனது நிலைமையை அன்புடைத்‌ தோழியர்க்கு வெளிப்படை 


யாக உரைத்ததிது. * கெண்டை யொண்கணும்‌ துயிலும்‌, என்னிறம்‌ ண்டு பண்டு 
டல்‌ மிக்கசீர்த்‌ தொண்டரிட்ட பூச்துளவின்‌ கே ண்டு கொண்டு 
வந்தாதுமாகிலே + என்ற பெரிய இருமொழிப்பாசுரத்தின்‌ போக்கை ஒருபுடை 
யொத்தது. இத்திருப்புலியூர்ப்பதியை நம்மாழ்வார்‌ ௮ நபவிக்கையில்‌ தமது கில்மை 
யைத்‌ தோழிமார்‌ அன்னையர்க்கு உரைப்பதாக வைத்துப்‌ பதிகம்‌ பாடினர்‌ ; 
ஐயங்கார்‌ தம்‌ நிலைமையைத்‌ தாமே தோழிக்கு உரைப்பதாக வைத்துப்‌ பாடின 
று. ee ese T no: ந க (68) 
6. அருச்செங்குன்றூர்த்‌ திருச்சிற்றாறு. 
வரவேண்டுங்‌ கண்டாய்‌ மதிகலங்கி விக்குள்‌ 
போரவே உயிர்மாயும்‌ போழ்து-— பரமேட்டி 
_ செங்குன்றூர்‌ மாலே சிறைப்பறவை மேற்கனகப்‌ 
| பைங்குன்றார்‌ கார்போற்‌ ப்றந்து, (64). 
sa ட்‌ ல்‌ ச f 
4 CC-0. Bhagavad Ramànuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ திருப்பதியக்தாதிலைமாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 

È கில்‌ வீற்றிறப்‌ 
பரமேட்டி! 1 பவனே திருப்‌ 
க்‌ (2 6 ச்‌ செங்குன்றூர்த்‌ 

டு ன £ È Z டூ ப்‌ 5 
ன திருச்சிற்றாற்றெம்‌ 


41 


( இறகுகளைக்‌ கொண்ட 
Sani பா | ரிய திருவடியின்‌ 
து 


பெருமானே ! பைங்‌ கனகம்‌ l பசு ம்‌ பொன்மயமான 
È : குன்று esitò மலையின்‌ மேலேறி வ 
து ல அறிவு ஒடுங்கி கார்‌ போல்‌ கின்ற க 
digi பொர 4 வானது உபத்திர | 


பற தந்து வர) விரைந்து வந்து சேவை 
வேண்டும்‌ i சாதிக்கவேண்டும்‌ ; 
(கண்டாய்‌ - அசை.) 
* 4 * இதில்‌ இருச்செங்குன்‌ நூரென்றது அத்தலத்தின்‌ உள்ளீடான இருச்‌ 
சிற்ரறென்னும்‌ திருப்பதியைக்‌ கூறியவாறு. சிருச்செங்குன்‌ றூரென்னும்‌ பெயர்‌ 
கொண்ட வைணவத்தலம்‌ நிடையாது; திருச்சிற்ரறென்பதே திவ்யதேசமாகும்‌. 
“ காய்செப்பறவையூரக்து பொன்மலையின்‌ மீமிசைக்‌ கார்முகில்போல்‌ ” என்கிற 
திருவாய்மொழிப்‌ பாகரத்தையடியொற்றியன பின்னடிகள்‌. se see (64) 


உயிர்‌ மாயும்‌) எனது உயிர்‌ நீங்கும்‌ 
போழ்து t அந்திய காலத்தில்‌ 


T. திருநாவாய்‌. 
பறந்து திரிதரினும்‌ பாவியே னுள்ளம்‌ 
மறந்தும்‌ பிறிதறிய மாட்டா--சிறந்த 
திருநாவாய்‌ வாழ்கின்ற தேவனையல்‌ லாலென்‌ 


ஒருநாவாய்‌ வாழ்த்தா துகந்து. (65) 
்‌ ர ; 8 படிப்பட்ட நாக்கை 
பாவியேன்‌ உள்‌ ல்‌ எனது என்‌ ஒரு Sr | வாள்‌ எது ale 


வாய்‌ 


a லையில்‌ நில்லா யானது, 


லைந்து திரியுமதாக | சிறந்த அரத ந்த திருநாவாய்ப்‌ 
ண இருந்தா லும்‌ | Berm orp பதியில்‌ வாழாநின்ற 
மறந்தும்‌ மறந்தாயினும்‌ | தேவனை அல்‌ (எ ம்‌ பெ ருமானைவிட்டு 
பிறிது தேவதாந்தரத்தை லால்‌ = வேறொரு தெய்வ கக்‌ 
அறிய மாட்‌ o தியாது ; உகந்து வாழ்த்‌ விரும்பல துதி செய்‌ 
டாது 3 தாது து. 


. 8. திருவல்லவாழ்‌. 
உகந்தார்க்கெஞ்‌ ஞான்று முளனா யுகவாது  _. 
இகந்தார்க்கெஞ்‌ ஞான்று மிலனாய்த்‌--திகழ்ந்திட்டு 


அருவல்ல வாழுருவ மல்லவென நின்றான்‌ 


திருவல்ல வாழுறையுந்‌ தே. (66) 
்‌ : $ TA 3 அணித்‌ பட ந்தும்‌ இல்லாத 
இரு வல்லவா வல்ல வாழ்ப்பதியி | எ ஞ்‌ ஞான்றும்‌ | எக்காலத்தும்‌ இல்‌ 
பத பட்டம்‌ சத்தம்‌ 
க ர்‌ தன்னை விரும்பினமெய்‌ | சிகழ்த்திட்டு pau பொருளுமா 
உகந்தாக்கு 4 யடியார்கட்கு ்‌ அரு அல்ல 4 ண 
எ ஞ்‌ ஞான்றும்‌ ) எக்காலத்தும்‌ உள்ள x , (கண்களுக்குப்‌ புலப்பட்‌ 
என்ன்‌ Di வனாகியும்‌, EL D T | டுத்‌ தோன்றுகீற உரு 
ன்னை கவாமல்‌ அலல வப்‌ பொருளுமாகான்‌, 
உகவாது இகழ்‌ “இல்லை செய்யும்‌ நாஸ்‌ |என உ. arer pyr. Spila Tipi 
EAEL இகர்கட்கு நின்றன்‌ இருக்கின்றான்‌. 
gr_6 “gd 


3 » 
x 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எஜன்‌--.அவ்‌.டப்பிரபத்த விளக்கம்‌ 


{2 அ 


ஸ்ரீராமா 


: . ப்‌ ப 
௮௨ Qni is மெய்பஒகும்‌......பொய்யர்க்கே பொய்யனாகும்‌ Tp 
© a TINEA TT அவனுருவ மிவ்வுருவுகள்‌, உளனலனெனில்‌ 


ரால்ப்‌ பாரம்‌. 

ப தடம்‌ x ம்‌ ப . 0). . LJ 3 = 
அவனைருவமில்வருவுகள்‌ *' * காணஅமாகானுளனல்லனில்லையல்லன்‌ ”' என்ற திரு 

SU பண்டக வல ai È . . «0: . ய 
omo? பாரங்கள்‌ முதலி.பவற்றின்‌ எமது திவ்யாதக திபிகையுரையை 

Garin oîBropapornis. GGI; உருவம்‌--ஸ.நாலம்‌. e (66) 


9. திருவண்வண்டூர்‌. 


தேவு முலகு முயிரும்‌ திரிந்துநிற்கும்‌ 
யாவும்‌ படைத்த விறைகண்டீர்‌--பூவில்‌ 

=m, > Dea Sd ro x 
திருவண்வண்‌ டூருறையுந்‌ தேவாதி தேவன்‌ 
மருவண்வண்‌ டூர்துளவ மால்‌. 


(67) 


Nez 


இப்பூவுலகிலுள்ள 


பூவில்‌ 


தேவும்‌ உலகும்‌ தேர்களையும்‌ உலகங்‌ 


திரு வண்‌ வண்‌ ! திருவண்‌ வண்டுர்ப்பதி களையும்‌ 
A st யில்‌ 7 A உயிரும்‌ பிராணிகளையும்‌ 
உறையும்‌ த  வாழ்கின்‌; தவா e A 
அப்பம்‌ RIESI Di பக வப ( (கீழ்க்கறிய பொருள்‌ 
வாரல்‌ தவன்‌ [4 தவல - | ` களைவிட) வே = நி . 
( வாசணையுடையதும்‌ வள | திரிந்து திற்கும்‌ . சின்‌ ல ணப 
மரு வன்‌ வண்டு | ப்ப்முடையதும்‌ வண்டு ) யாவும்‌ குவ a Ge dorate 
RE ன கள்‌ மொய்க்கப்‌ பெற்‌ L பவம்‌ D 
224 தினவும்‌ மாக ப்‌ uj 
மால்‌ ! DI n தி கத : : : 
| துழாய்‌ wir dv o | படைத்த இறை ஆ தியிலுண்டாக்கின 
| யணிந்த திருமால்‌ கண்டீர்‌ ஸ்வாமிகாண்‌ மின்‌. 


10. திருவாட்டாறு. 
மாலை முடித்து மலர்ப்பொன்‌ னடிநோவப்‌ 
பாலைவனம்‌ நீபுகுந்தாய்‌ பண்டென்று--சாலவுநான்‌ 
கேட்டாற்‌ றுயிலேன்காண்‌ கேசவனே பாம்பணைமேல்‌ 
வாட்டாற்றுக்‌ கண்டுயில்கொள்‌ வாய்‌, 


(68) 


கேசவனே எம்பெருமானே ! 
பண்டு $ Sea இராமாவதாரத்‌ 
| அரசர்க்குரிய மாலையை 
de Pa டி | யும்‌ கிரீடத்தையும பூணா 
DOSI மல்‌ துறந்து 
மலர்‌ பொன்‌  பாதாரவிந்தங்கள்‌ நோ 
அடி தோவ கும்படி 


தள்‌ dal கொடுங்காட்டில்‌ நீ 
என்து கேட்‌ l தீடத்து சென்றாயென்‌ 
வ்‌ j பது கேட்டவளவிலே 


ப அக பதினுன்கு வருடகாலம்‌ பொன்னடிகள்‌ திசோரக்‌ Q ட்ட ல 

டந்து வரும்திய கீ யாதொரு கவலையுமின்‌ றி SA Coe e. 

DITE கான்‌ கவலையினற்‌ கண்ணுறங்குவஇில்லையென்‌ அ சொன்னவிது ol 
. 7 பப்ப பபப வ E 6 È È 


வகைச்‌ சமத்கரரோம்தி, R 


ஆ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


| நான்‌ சாலவும்‌ E : 
துயிலேள்‌ (கான்‌ சிறிதும்‌ கண்டு 
காண்‌ யில்‌ கொள்ளேன்‌ ; \ 


(அவ்வாறிருக்க, நீயோ) 
{ கிருவாட்டாற்றுப்‌ பதி 
யிலே 


வாட்டாறு 
பாம்‌ ணை 

டப்‌ A } சேஷ சயனத்தின்‌ மீது 
கண்‌ துயில்‌ | (கவலையின்றிக்‌) கண்‌. 


கொள்வாய்‌ | கோ கின்றாய்‌ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


மாற்றெட்டுத்‌ திருப்பதியக் காதி--மலைகாட்டு DI இருப்பதிகள்‌ 45 


11. திருவித்துவக்கோடு. 

வாய்த்த கரும்பின்‌ மற்றில்லை நெஞ்சமே 

தோய்த்த தயிர்வெண்ணெய்‌ தொட்டுண்ட- கூத்தன்‌ 

திருவிற்‌ றுவக்கோடு சேர்ந்தாற்‌ பிறவிக்‌ 

கருவிற்‌ றுவக்கோடுங்‌ காண்‌. (69) 
நெஞ்சமே எனது மனமே, சேர்ந்தால்‌ : சேரப்பெற்றால்‌ 

ஈய்‌ ப ய AE கத 

தோய்த்த தயிர்‌ | f தத்த “தயிரையும்‌ கருவின்‌ த தோரியம்‌ ர்‌ 
வெண்ணெய்‌ L வெண்ணெ யையும்‌ | துவக்கு ஓடும்‌ (அதலால்‌) 
தொட்டு உண கவு டு புஜித்த ்‌ நாம்‌ செய்யக்‌ கிடந்த 
கூத்தன்‌ | மாயக்‌ கூத்தனுடைய | வாய்த்த கருமம்‌ 4 5” ரொ 


திரு விற்றுவக்‌ CR è; துவக்கோட்டுப்‌ | இனி உடற்‌ இன்றேல்‌ வேறெதுவு 
கோடு f பதியை இல்லை £45 
12. திருக்கடித்தானம்‌ 
காண விரும்புமென்கண்‌ கையுந்‌ தொழவிரும்பும்‌ 
பூண விரும்புமென்றன்‌ புன்றலைதான்‌-— வாணன்‌ 
திருக்கடித்‌ தானத்தான்‌ திகிரியான்‌ தண்டான்‌ 


திருக்கடித்தா னத்தானைச்‌ சென்று. (70) 
வாணன்‌ பாணாஸாரனுடைய என்‌ கண்‌ காண எனது கண்‌ கள்‌ காண 
திருக்கு விபரீதச்‌ செயலை விரும்பும்‌ $ பதற்கு ஆசைப்படு; 5 
அடித்தான்‌ ஒழித்தவனும்‌ கையும்‌ தொழ È எனது கைகளும்‌ come 
தத்தான்‌ சங்கையுடையவனும்‌ m விரும்பும்‌ வணங்க ஆசைப்படு; 
திகிரியான்‌ சக்கரத்தையுடையவனும்‌ | என்‌ தன்‌ புன்‌ 1 ata புல்லிய தலை 
தண்டான்‌ 4 கதாயுதத்தை யுடைய தலை [எனது புல்லிய தலையும்‌ 

Sonra | (அப்பிரான து) திரு 
திருக்கடித்தா | திருக்க த்தா திருப்‌ | தாள்‌ பூண | த்‌ gn 
னத்தானை பதி ,யெம்பெருமா இ விரும்பும்‌ கொள்ள விரும்பும்‌. 

சென்று போய்க்கிட்டி 


13. திருவாறன்விளை. A 
சென்று புனல்மூழ்கிச்‌ செய்தவங்கள்‌ செய்தாலும்‌ 
வென்றுபுல a விட்டாலும்‌--இன்றமிழால்‌ 
மாறன்‌ விளைத்த மறையோதார்க்‌ கில்லையே 


71) 
IT லன்‌ ( ்‌ 
ar கன்ட ட ki தம்மால்‌ செவிக்‌ 

யாத்திரை ன்தமி| da si ழ்ப்பாடலா 
soa ல்‌ ணிய தீர்த்தங்களில்‌ ldo த்த 3} sé செய்தருளிய 


ம்‌. வங்கள்‌ alte) தவங்களைச்‌ | மறை ஓதார்க்கு | ன SS 
செய்தாலும்‌ f செய்தாலும்‌ L _ ராதவர்களு 


; இருவாறன்‌ விளையெம்‌ 
புலன்‌ ஐந்து] பஞ்சேந்திரியங்களையும்‌ ட்ட 1 


p 6 பெருமானுடைய 
வென்று L ஜயித்து அடக்கினா | திருமால்‌ அன்பு அன்பு 
அடக்கி டர லும்‌ இல்லை உண்டாகமாட்டாது. 
டாலும்‌ 


CC.0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. = 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


44 ஸ்ரீராமாஅஜன்‌--அஷ்டப்பீரபந்த விளக்கம்‌ . 

சார்‌ ஈற்றடியில்‌ * இருமாலன்பு ? என்றது-திருமாலிடத்து அன்பு என்றும்‌, 
திருமால்‌ செய்யுமன்பு என்றும்‌ இருவகையாகவும்‌ பொருள்படும்‌. இரண்டும்‌ உத்‌ 
தேச்யமேயன்றே; + ப்ரியோ ஹி ஜ்ஞாகிகோதயர்த்தம்‌ அஹம்‌ ஸ ௪ மம ப்ரிய: 4 
என்ற கீதை காண்க. 2 To ne acco உ (71) 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ முற்றும்‌. 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகளுக்கு ஆழ்வார்பாடல்‌ குறிப்பு. 


59. தீருவனந்தபுரம்‌. (ஒருவர்பாடல்‌.) ஈம்மாழ்வார்‌. திருவாய்மொழி. 10-2. ஈகெடு 
மிடர்‌ பதிகம்‌. 

. 60. தீருவண்பர்சாரம்‌. (ஒருவர்பாடல்‌.) தம்‌. திருவாய்‌ 8-8, 7 + வருவார்‌ செல்‌ 
வார்‌ வண்பரிசாரத்திருக்க. + இப்பதிக முழுதும்‌ இத்திருப்பதி விஷயமென்பது 
ஆசராய ஹருதயகாரர்‌ திருவுள்ளம்‌. 

61. திருக்காட்கரை. (ஒருவர்பாடல்‌.) கம்‌. இருவாய்‌ 9-6 ஈ உருகுமால்‌ பதிகம்‌. 
| 62. _ திருமூழிக்களம்‌. (இருவர்பாடல்‌.) நம்மாழ்‌. திருவாய்‌ 9-7, *எங்கான 
லகஙகழி-பதகம்‌. polini. பெ. தி. 1-1-0. ஃ பணியேப்பரம்‌....... இருமூழிக்கள தீது 
விளக்கே. * பெரியமடல்‌. * மூழிக்களத்து விளக்கை (வளத்தினை) * திருநெடுக்‌ 10 ஈ 
* பொன்னாஓய்‌....திருமூழிக்கள ததானாய்‌ முகலானாயே. + 
63. திருப்புலியூர்‌. (இருவர்பாடல்‌.) ஈம்‌. திருவராப்‌ 3—9 è ணிக்கை 
திருமங்கை. சிறிய மடல்‌. * ல்‌ இன்பக்‌ ae” 
03. திருச்‌சங்குன்றுர்த்திருச்சிற்குறு.  (: பாடல்‌) i i 
* வார்கடா வருவி. ஜகம்‌, வமலும்‌: தருவாய்‌ SAR 
65. திருநாவாய்‌. (இருவர்பாடல்‌), நம்மாழ்‌. தி ்‌ ; ல த 
- தரு] j ல) DELID. தருவாய்‌. 9-8. + அறுக்கும்‌ வினை 
பதிகம்‌. திருமங்கை. பெ. தி. 0-8-3 * தூரவாய,...காவாயளானை, * 10.16 i 
களிறு....காண்டும்‌ காவாயுளே.ஃ க ப்‌ OLS a ந்‌ 
66. திருவல்லவாழ்‌. (இருவர்பாடல்‌.) ஈம்‌, இ 1 x 7 ; 
È ௦ W.) மம்‌. திருவாய்‌. 5-9 * மானேய்‌ மோக்கு- 
பதிகம்‌. திருமங்கை. பெ. தி. 9-7. * த௫தைகாய்மச்களே-பகெம்‌ 
* வல்லவாழ்ப்பின்னை மனளனை * தத்த கல்‌ ப்ப QM: மடு 
67. திருவண்வண்டூர்‌. (2 | ம்‌). கம்‌ . ; i 
o ண்டூர்‌. (ஒருவர்பாடல்‌). கம்‌. திருவாய்‌ 61* வைகல்‌ பூங்கழி 


08. திரு u ட்டாறு [ஒருவர்‌ பா! டல்‌.)கம்‌. திருவா 'ய்‌,10-0.4 அருள்பெ றுவார-ப திகம்‌. 
69. தீருவித்துவக்கோடு. (ஒருவர்பாடல்‌) குலசேகரர்‌. பெரு-இ. 5. 4 தருதுயரம்‌ 10. 
70. திருக்கடித்தானம்‌. (ஒருவர்பாடல்‌.) கம்‌, திருவாய்‌. 8-6. + எல்லியுங்‌ காலை 10. 


71. திருவாறன்விளை. (ஒருவர்பாடல்‌.)கம்‌, திருவாய்‌.7-10% இன்பம்‌ பயக்க-பதிகம்‌. | 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகளுக்குப்‌ பாடல்‌ குறிப்பு முற்றிற்று. 


ற 


... 60. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
மூாற்றெட்டுத்‌ திருப்பதியக்‌ தாதி--ஈடுகர்ட்டுத்‌ திருப்பதிகள்‌ 45 


நடுநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ இரண்டு. 
1. திருவயிந்திரபுரம்‌: 
அன்பணிந்த சிந்தையராய்‌ ஆய்ந்த மலர்தூவி 
முன்பணிந்து நீரெமக்கு மூர்த்தியரே--யென்பர்‌ 
எமையிந்‌ திரபுரத்தார்க்கு இன்தொண்ட ரானார்‌ 


தமையிந்‌ திரபுரத்தார்‌ தாம்‌. ' (72) 

5 ட்‌ எம தருவஹீந்‌ திர | அன்பு அணிந்த பக்தி பூண்ட மனமுடை 

To 8 யித்‌ தி 7 பரத்‌ Ait சிந்தையர்‌ ஆய்‌ } யராயய்‌ E 

புத்தா எடு னுக்கு ஆய்ந்த deri சிறந்த கற்பகப்‌ பூக்‌ 
இன்‌ தொண்‌) parita | தூவி களைச்‌ சொரிந்து 

டர்‌ ஆனார்‌ வன்‌ பக்தா முன்‌ பணித்து முன்னே, SASSI 
ந்திர புரத ER E தீர்‌ எமக்கு மூர்த்‌ j தெய்வமாவீர்கள்‌ ” 
STA 175 $ தேவலோகத்தவர்கள்‌” தியரே என்பர்‌ என்று போற்றுவர்‌. 


2. திருக்கோவலூர்‌. 
தாமரையா னாதியாய்த்‌ தாவரங்க ளீறான 
சேம வுயிருஞ்‌ செகமனைத்தும்‌--பூமடநதைகக 
ஆங்கோ வலாயுதன்‌ பின்னா வவதரித்த 


பூங்கோ வலாயன்‌ பொருள்‌. Da (73) 
ர்‌ மடந்தைக்கு 6 பெரிய பிராட்டியார்க்கு 
Cora } பிரமன்‌ முதலாக ட்‌ ஆம்‌ கோ உகந்த தலைவனாயும்‌ 


» ( ஹலாயுதனான ட பலராம 

தாவரங்கள்‌ ஈறு ) ஸ்தாவரப்‌ பொரு cat அலாயுதன்‌ பின்‌) னுக்குத்‌ தம்பியாகத்‌ 

ஆன கள்‌ வரையிலுமுள்ள |= ஆ அவதரித்த | திருவவதரித்‌த வனாயு 

சேமம்‌ உயிரும்‌ பட்ட த ன Di 020. ரெம்‌ 
௬ ராசிகளும்‌ [பூ பேவ க்‌ காவலூரெ 


Ae 5 பெருமானுடைய 
; | (அவற்றிற்கெல்லா மிட| ஆயன்‌ ப்புப்‌ பொருள்‌ 
செகம்‌ லம மான) எல்லாவுலகங்‌ பொருள்‌ மாடு ON 
ப்‌ களும்‌ ss. 
நடுகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ முற்றும்‌. 


நடுநாட்டுத்திருப்பதிகளிரண்டுக்கு ஆழ்வார்‌ பாடல்‌ குறிப்பு. 
| 72. திருவயிந்திரபுரம்‌. (ஒருவர்பாடல்‌) AGUDE. பெ, தி. 3—1 * இருகதணமா 
நிலம்‌ பதிகம்‌. 

; ல்‌ நத்தார்‌. 70. * தமருள்ளம்‌ 
dI பூர்‌ * அன்றுயர் தட 


தழு 5 ற-பதிகம்‌. 5 
= மஞ்சாடு வரையேழுப- க நினைந்த....மதட்கோவ 


(மூவர்பாடல்‌!) பொய்கை. 77. , * வேங்கடமும்‌.......நீள்‌ 


ஊையை....கொத்தணைக்த பொழிற்கோவல்‌ க மாய்‌ மதிட்கோவலிடைகழி- . 


விடைகழியாயனை * 1—10—4. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


% இந்த . 


ல்க 2 


a 
mè a ர அனு ட்டு லு ne த இத்தி 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


46 ஸ்ரீராமாநுஜன்‌--௮ ஷ்டப்பிரபக்த விளக்கம்‌ 


இறியமடல்‌. * சீரார்‌ திருவேங்கடமே திருக்கோவத£ரே. * பெரியமடல்‌ % கோவ 
DTi மன்னுமிடைகழி. & இருகெடுக்‌, 6. * அலம்புரிக்‌ த...பொன்விளைக்கும்‌ பொய்கை 
வேலிப்‌ பூங்கோவலூர்‌. ஈ 1. è வற்புடைய...பூங்கோவலூர்‌ தொழுதும்‌. * 11. * பொங்‌ 
கார்‌...தண்கோவலூர்‌ பாடியாட * * ne ai ட. 


நடுநாட்டுத்‌ திருப்பதிப்‌ பாடல்‌ குறிப்பு முற்றிற்று. 


தொண்டைராட்டுத்‌ திருப்பதிகள்‌ இருபத்திரண்டு 
1. திருக்கச்சி அத்திகிரி. 

பொருளாசை மண்ணாசை பூங்குழலார்‌ போகத்‌ . 

திருளாசை சிந்தித்‌ திராதே--அருளாளன்‌ _ 

கச்சித்‌ திருப்பதியா மத்தியூர்க்‌ கண்ணன்தாள்‌ 

இச்சித்‌ திருப்பதியா மென்று. (74) 
பொருள்‌ ஆசை பணத்திலாசையும்‌ கச்சி இருப்பதி | காஞ்சீ க்ஷேத்ரங்களி 
மண்‌ ஆசை நிலத்திலாசையும்‌ | 


ஆம்‌ 959) லொன்றான ஸ்ரீஹஸ்‌.தி 
பூ குழலார்‌ | தமோமயமான பெண்‌ i 


யூர்‌ கண்ணன்‌ ) கிரியிலுறையும்‌ பெரு 


போகத்து ணாசையும்‌ மானுடைய 
ட்ட! ஆசை) (ஆகிய இவற்றை) | தாள்‌ இச்சி! Ionin atr 
ந்தித்து TAR : . [யாம்‌ இச்சித்து நாம்‌ விரும்‌ 
இராதே. (மனத்திற்‌ ப்பம்‌ இருப்பது கவலையற்றுக்‌ கிடப்பது 
அருளாளன்‌ பேரருளாளனாகிய என்று எந்நாளோ ? 


za கச்சியென்னும்‌ தமீழ்ச்சொல்லான து காஞ்சீ என்னும்‌ வடசொல்லின்‌ 
விகாரம்‌ ; “s இதி ப்ரஹ்மணோ காம தேட தத்ர அஞ்சிதோ ஹரி3, தஸ்மாத்‌ காஞ்8இி 
விக்கீயாதா புரி புண்யவிவர்த்திரி.” என்றே புராண சுலோகத்தின்படி பிரமன்‌ 
வேள்வி செய்து பூஜித்த தலத்தையே காஞ்சி யென்றெ சொல்லும்‌ கச்சியென்ற 
சொல்லும்‌ கூறும்‌. எனவே, கச்சியென்று ஆழ்வார்களின்‌ திருவாக்கில்‌ வந்தவிட 
மெல்லாம்‌ தேவப்பெருமாள்‌ ஸன்னிதியை [ஸ்ரீஹஸ்‌திலரியைச்‌ சொல்லியே தருமென்‌ 
பது அறியத்தக்கது. இருப்பது யாம்‌--இருப்பதியாம்‌. “ யவ்வரினிய்யாம்‌ '?" என்பது 
BEN EDTV. Ri sa a To "n (74) 
2. திருவட்ட புயங்கம்‌ [அஷ்டபுஜம்‌] 

என்றுந்‌ துயருழக்கு மேழைகாள்‌ | நீங்களிளங்‌ 

கன்றுபோல்‌ துள்ளிக்‌ களித்திரீர்‌-- அன்‌ று௩ட 

மிட்ட புயங்கத்‌ திருசரண மேசரணென்‌ 

றட்டபுயங்‌ கத்தற்கா ளாய்‌. (75) 
என்றும்‌ துயர்‌ | தாபங்கள்‌ ஸாம்ஸாரிக ( (எம்பெருமானுடைய) 


உழக்கும்‌ ஏழை 6 தாபங்களில்‌ வருந்து | இரு பம்‌ உபயபாதங்களே ரக்ஷ 


காள்‌) கின்ற அறிவிலிகளே! | தஞ்சம்‌ என்று] கடமென்‌ று உறுதி 
அம்பல்‌ l கொண்டு 
நீங்கள்‌ க பகத ] அட்ட புயகரத்திலுள்ள 
தீ தீ திற்கு கள்‌ திருமாலுக்கு அடிமைய il 
பட்‌ il 


; È R | 
அன்று புயங்‌) முற்காலத்தில்‌ காளிய 
கத்து தடம்‌ | தாகத்தின்‌ மீது கூத்‌ 


d ; 
இள கன்று இளங்கன்று போல்‌ திர்‌ | 
இட்ட தாடிய 


போல்‌ துள்ளி error App 1 
ழ்‌ களித்து இரீர்‌) இருங்கள்‌, ' ம்‌: 4 
pet sE 


....  60-0. Bhagavad Ramanuja National கட்டட Melukote Collection. 
i oa k A Si 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
தநூற்றெட்டுத்‌ திருப்பதியக்காதி--தொண்டைராட்டுத்‌ திருப்பதிகள்‌ 47 
# * * அஷ்டபுஜனான எம்பெருமானுடைய க்ருஹம்‌ என்பதாக விவக்ஷித்து 
இத்தலத்தைத்‌ திருமவ்கையாழ்வார்‌ ‘ அட்டபுயகரம்‌ ' என்றார்‌; அதனையே இவர்‌ 
அட்ட யங்க மென்றாரென்‌ று கொள்க. மூன்றாமடியில்‌- புஜங்கமென்‌ னும்‌ வடசொல்‌ 
பயங்‌ மன்றாயிற்று; ஸர்ப்பமென்‌.று பொருள்‌. ன si e (75) 
8. இருத்தண்கா. [பெண்மை எய்‌ திப்‌ பேசும்‌ பாசுரம்‌.] 
ஆட்பட்டேன்‌ ஐம்பொறியால்‌ ஆசைப்பட்‌ டேனறிவும்‌ 
கோட்பட்டு நானுங்‌ குறைபட்டேன்‌--சேட்பட்ட 
வண்காவை வண்துவரை வைத்த விளக்கொளிக்குத்‌ 
தண்காவைச்‌ சேர்ந்தான்‌ தனக்கு, (76) 
: . தேவலோகத்‌ ள்ள ள்‌ பட்டேன்‌ அடிமைப்பட்டேன்‌ ; 
VECI oe Saga RRES ரத ஜம்பொறியால்‌ (எனது பஞ்சேந்திரியங்‌ 
வண்‌ காவை | விருக்ஷத்தை ஆசைப்‌ பட்‌. களாலும்‌ அப்பெரு 
வண்‌ த அழகிய த்வார | டேன்‌ | மானை யதுப்விக்க 


வைத்த காபுரியிலே கொணர்ந்து ஆசை கொண்டேன்‌ , 
ஈட்டிய . ப்‌ . ப 
தண்‌ காவை] திருத்தண்காவி லெழுந்‌ | அறிவும்‌ த பதும SEO 
சேர்ந்தான்‌ ! தருளியிருப்பவனாகிய 0) 16 os z 
தனக்கு விளக்‌ தீபப்ரகாச பகவா | நாணும்‌ gap? லஜஜையும்‌ குறையப்‌ 
கொளிக்கு J னுக்கு பட்டேன்‌ பெற்றேன்‌. 
பரத்‌ i j லது - விளக்கொளி யெம்‌ 
* * * காஞ்சிபுரத்திலுள்ள இப ப்ரகாசபகவான அலலது j 1 
பெருமா ம்‌ ற்கு தண்காவென்று திருமாமம்‌. கண்டக கல்‌ ara 
பிரிர்தசாயக, கான்‌ அவன்பாற்கொண்ட காதலின்மிகுதியைத 'காழிக்குரைத்தது. 
4. தருவேளுக்கை. 2 ; 
தனக்குரிய னாயமைந்த தானவர்கோன்‌ கெட்டான்‌ 
உனக்குரிய னாயமைந்த அய்ர்தான்‌ லதல 
வேளுக்கை யாளரியே வேறுதவி யுண்டோவுன்‌ : 
தாளுக்கா ளாகா தவர்க்கு. 
வேளுக்கை திரு வளுக்கைத்‌ , 
` ரசிங்கமாத்‌ 
ஆள்‌ ர ரட்‌ 


(77) 
உய்ந்தான்‌ தல்வாழ்வு பெற்றான்‌ ; 
(ஆதலால்‌) 


È மென்று செரு 
ஆய அமைந்த) மிருர்‌ à : 
தானவர்‌ கோன்‌ $ இரணியாகரன்‌ அழித்‌ | உன்‌ க உனது . திருவடிகட்கு 
டால்‌ தொழிந்தான்‌ ; ஆள! i அடமைப்படாத. வ 
கட்டான்‌ க வர்க்கு வேறு ள்‌ பேறுகளை 


தனக்கு உரியன்‌ | தனக்குத்தானே agua | நினைக்கும்‌ கால்‌ ஆலோசிக்குமிடத்து 


உ 5 iG மையாகப்‌ ல்‌ 
வல்‌“ ஆய] பொருத்திய பால்ல | ges =) சோர aao 
மைந்தன்‌ னென்னும்‌ குமாரன்‌ =: i 


2 - ர்கள்‌ வேளுக்கையென மரு 
ப È ந ன்னு மிரண்டு சொ paor as ப்‌ ந 
விற்று, வேள்‌ ராம) அதாவது இச்சை; அத கா்‌ த்‌ 
வேளுக்கை; இதற்கு மேரான' வடசொல்‌ தி ப சியர்‌ m aa È i 
ஜீயாத்‌ சச்சி 5545 Gaw?” என்றார்‌ வே | i, OR 
z Se க g * CA fa 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


48 ஸ்ரீராமாதஜன்‌-—அஷ்டப்பிரபர்த விளக்கம்‌ 
5. இருப்பாடகம்‌ [பாண்டவ தூதர்ஸன்னிதி.] 
தவம்புரிந்த சேதனரைச்‌ சந்திரனா தித்தன்‌ 
சிவன்பிரம னிந்திரனாச்‌ செய்கை- உவந்து 
திருப்பா டகமருவுஞ்‌ செங்கண்மால்‌ தன்மார்‌ 
பிருப்பா டகவுரையா லே, (78) 
2 $ ள்ள வுகப்புடனே | சந்திரன்‌ BEI சந்திரனாகவும்‌ ஸஒரிய 
பட்சம்‌ GS) 1ம்‌ ப்பாடகத்திற்‌| தன்‌ சிவன்‌ | கவும்‌ சிவனாகவும்‌ 
பொருந்தியிருக்கின்‌ ற பிரமன்‌ இத்தி i பிரமனாகவும்‌ - இ ந்திர 
ல்‌ A டர்‌ ன ரன்‌ சய்‌ னாகவும்‌ க்கிவைப்‌ 
மக மால்‌ கல்‌ வ்‌ Sa கை] பது தி ca வீ 
ம ரிந்‌ ர்ந்த பதவிகள்‌ guri . [தனது திருமார்பில்‌ வீற்‌ 
den METE க்‌ =G வணு தன்மார்பு இருப்‌ | றிருப்பவளான இரு 
d 5 È a பாள்‌ தகவு ளின்‌ 
| மென்று) தவம்‌ செய்த t மக புருஷகார 
ஆன்மாக்களை L வார்த்தையினாலாம்‌. 


உரையாலே 


௪ ஈஈ பாடு அகம்‌ - பாடகம்‌; பெருமைதோற்ற விருக்கும்‌ தலம்‌ என்றபடி. 
பாண்டவதாதனாகச்‌ சென்றபோது “அரவு நீள்கொடியோ னவையுளாசன த்தை 
அஞ்சிடாதேயிட, அதற்குப்‌ பெரியமாமேனி யண்டதூடுருவப்‌ பெருக்திசை யடங்டெ 
கிமிர்சக்தோன்‌ '' [பெ. தி, 9-1-8] என்றெ தஇிருமங்கையாழ்வார்‌ பாசுரப்படியே 
பொய்யாசனமிட்ட துரியோதன னுடைய ஸபையில்‌ பெருங்குழியினுள்ளே விச்வரூப 
மெடுத்த அவஸரமாக மிகப்பெரிய திருமேனி வளர்த்தியோடே எழும்‌ கருளியிருக்கும்‌ 
கலம்‌ பாடகம்‌. ... see too ட்‌ z ... (78) 

6. இரு நீரகம்‌. 
ஆலத்‌ திலைசேர்௩்‌ தழியுலகை யுட்புகுந்த 
காலத்தி லெவ்வகைநீ காட்டினாய்‌ ஞாலத்துள்‌ 
நீரகத்தாய்‌ நின்னடியேன்‌ நெஞ்சகத்தாய்‌ நீண்மறையின்‌ 


வேரகத்தாய்‌ வேதியற்கு மீண்டு. (79) | 
-eo (இத்நதிலத்தில்‌ தீரகத்‌ |, ஏ - த ( அம்முனிவன்‌ உனது 
வ திருப்பதியிலுறை | N த்‌ வயிர்‌ ள்ளே 
தின்‌ அடியேன்‌ ) உனக்கு ஆட்பட்ட 
நெஞ்சு அகத்‌ எனது மனத்திலெழுந்‌ | நீ ஆலத்து இலை கி ஆலிலையின்‌ மீது 
தாய்‌ தருளி யிருப்பவனே ! சேர்ந்து பள்ளி கொண்டு 


வேர்‌ அகத்‌: களால்‌ பிரதி பாதிக்கப்‌ 

தாய்‌ ) பட்ட மூலப்பொருளா 
யுள்ளவனே ! 

பிரளயக் காட்சியைக்‌ 

வேதியற்கு i காணடபவெண்ணிய 

மார்க்கண்டேயனுக்கு 


நீள்‌ மறையின்‌ அனந்தமான வேதங்‌ 


அழி உலகை பயத்தில மி தினி 


பான வுலகங்க 


y A FAD எவ்வாறு படியும்‌ 
; 5 
டு சாட்ட | ERORO 
௧௪ என்றும்‌ பதினறுக நீண்ட ஆயுள்பெற்ற மார்க்கண்டேயன்‌ பிரளயச்‌. 
காட்சியைக்‌ காணவேண்டித்‌ தவம்புரிக்து அங்ஙனமே அதுக்ரஹம்பெற்று, பின்பு 
மாயவன்‌ மாயையினல்‌ மஹாபிரளயம்‌ தோன்ற அப்பிரளயார்ணவத்தில்‌ அலைச்தி. 
வருந்திய அம்முனிவனுக்கு அவ்வெள்ளத்தில்‌ ஆலிலையின்மீ தூ ஒரு குழந்தை வடி. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


| யான்‌ பெருமை, பேர்த்து மொருவரால்‌ பேசக்‌ டெக்‌; 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


நூற்றெட்டுத்‌ திருப்பதியஈ்காதி--கொண்டைசாட்டுத்‌ இருப்பதிகள்‌ 49 


புறுவதை வினாமுகத்தால்‌ வெளிமிட்டவாறு. o க. டட டை (69) 
7. நிலாத்திங்கள்‌ துண்டம்‌. 
மீண்டுந்‌ தெளியார்கள்‌ மேதினியோர்‌ நின்னடிப்பூப்‌ 
பாண்டரங்க மாடி படர்சடைமேல்‌-—தீண்டிக்‌ லு 
கலாத்திங்கள்‌ துண்டத்தின்‌ மீதிருப்பக்‌ கண்டு 
நிலாத்திங்கள்‌ துண்டத்தா னே. , தல்‌ (80) 
ண்ட ரப SA ES தனம்‌ ன்‌ திங்கள்‌ | NS iaia) 


பெருமானே ! . துண்டத்தின்‌ $ இளம்‌ napi SENO 
தத்தில்‌ அர்‌ | மீது - op வுக்கும்மேலே i 

È [E ப ன து த இருப்ப கண்டும்‌ இருப்பது கண்டிருந்தும்‌ 
நின்‌ அடி பூ 4 வடிகளில்‌ சாத்திய மேதினியோர்‌ இலயம்‌, வன்னம்‌ 
பங்கள்‌ | மீண்டும்‌ DELL உண. È 

பரண்‌ டரங்கம்‌ ன்‌ தக்கம்‌ கூத்‌ tota ம்‌ a 
e 1 தாடும்‌ சிவபெருமானது | தெளியார்கள்‌. மிருக்கின்றார்கள.ந்தோ!: 
படர்‌ சடைமேல்‌ படர்ந்த ஜடையின்‌ மீது 7 i ௫ da று È er 
* ௬ * இருவாய்மொழியில்‌. * தர்த்தனுலகளந்த சேவடிமேல்‌ பூக்தாமம்‌, சோத, 
தியவையே இவன்‌ முடிமேல்‌ தான்‌ "கண்டு, UTTESI 


தீ 

யொற்றிப்‌ பணித்த செய்யுளிது. அவ்விடத்து TOI 

காண்க. பாண்டரங்கமாடி--சிவபெருமான. பாண்டரங்க 
ஒன்று மடியின்‌ முடிவில்‌ கண்டும்‌ என்றது. - 

மன றபடி.. pot Dea sa 

8.  இருவூரகம்‌. [உலகளந்த பெருமாள்‌ சன்னிதி] 


நேசத்தா லன்றுலகை நீர்வார்க்க வைத்த ந்திய 
Tea என்தலைமேல்‌ வைத்திலையேல்‌- நாசத்தா 


ces esso $1 (i 


ராகில்‌ வீழ்ந்தென்கொல்‌ 
பாரகத்து என்றிரான்‌ பாழ்நரகில்‌ SAANET கூ 
ஊரகத்துள்‌ நின்றா க r i {e றுமணமுள்ள பாதார 
ஊரகத்துள்‌ ரகத்‌ திருப்பதியில்‌ | வாசம்‌ தாள்‌ விற்தங்க 
; நின்றாய்‌ | Tarona திருமாலே ! என்‌ தலை. மேல்‌] எனது தலைமீது வைக்‌ 
அன்று முன்னாளில்‌ sa: வைத்திலை ஏல்‌ ' i SEO) RE: 
மனாவதாரத்தில்‌ நான்‌ இப்‌ வாழ்‌ 
வெட்ப j மஹாபலி) நர்வார்த்த | பார்‌ அகத்துள்‌  இப்ம ல்‌ STES 
போது | ட்‌ அன்‌ ல்க டந்து! வ்ரஜ 
: ; ri ஈசமடைந்து 1 
கதத. உலிகடச்க sl iii, பான்‌ சரத்தில்‌ 
SÒ தவர்‌ த்து raid on DE T பயன்‌ 
= q 1... A in ஷப] ண்‌ . 
aaa க்கு பாகக்‌ "கொண்டு |: Gue Cile தீகூறுவாயாக, ci 
! DA 0 ர்‌ s உ. க்‌ È Ape i ir Ú% : ப்‌ இட்‌ கடத்‌ 
ட அளந்த . | EE 
n - நூஃா' Sa Š 3 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. க 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


50 o. ஸ்ரீராமாதுஜன்‌--அஷ்டப்பிரபந்த விளக்கம்‌ 


னும்‌ i 5 ர்‌ ஸன்னிதியாதலால்‌ 
உ ஈச இருவூரகமென்னும்‌ இருப்பதி உலகளம த பெருமாள்‌ f j 
io கதையை :யெடுத்துப்‌ பேசுதிறாரிதில்‌. பூமியையளப்பதென்பது 


றிக்‌ 2 இல்‌ f ண்ணம்‌ என்பது இச்‌ செய்யுளின்‌ 
த ட்ப டப கப்பால்‌ Sia நீண்டிருக்கன்றது ; இக்க 
லெம்பெருமான்‌ ஆதிசேஷரூபமாகவும்‌ காட்சியளிப்ப துண்டு. e . 
9. திருவெஃகா. [யதோக்தகாரி ஸன்னித.] 
உரைகலந்த நூலெல்லா மோதி யுணர்ந்தாலும்‌ 
பிரைகலந்த பால்போல்‌ பிறிதாம்‌- தரையில்‌ 
திருவெஃகா மாயனுக்கே சீருறவாந்‌ தங்கள்‌ 


உருவெஃகா வுள்ளத்தி னோர்க்கு. (85 
È yo n யோடுங்‌ கூடிய 
தரையில்‌ த்நிலத்தில்‌ ரி Qui | ௨ கலந்த SE er 
திரு . வெஃகா 4 யதோக்தகா UO | நூல்‌ எல்லாம்‌ வற்றையும்‌ 
மாயனுக்கே i பெருமானுக்கே சந்தா ட கற்று. அறித்திருத்தா 
திவு அம்‌ சிறந்த ஸம்பத்தம்‌ ஓத உணர்த்தா கறற. அ 
சீர்‌ உறவு ஆம்‌ ] "பெற்ற லும்‌ č OTRS A 
த்ங்கள்‌ உரு தமது ஸ்வரூபத்தை | பிரை கல த்த$ பிரை சேர்ந்த Hwn 
வெஃகா >  விரும்பியறியாத - | SAR (அவ்வறிவு) தரியுந்தன்‌ 
ப்ட்‌ மன த்தையுடையவர்‌ | 9 i È f 
EREE ‘1 களுக்கு, pagi 1 “மையதால்‌ விடம்‌ 


ata சாஸ்திரங்களைக்‌ கற்று வித்வான்‌ ௧ளென்று பெயர்‌ பெறுவதில்‌ சிரம 
மில்லை; அக்‌ கல்வியறிவின்‌ பயனாக ஸ்வஸ்வரூபஜ்ஞானம்‌ மனத்திற்‌ பதிந்தால்தான்‌ 
பயன்படுமேயன்‌ றி அனுட்டானமில்லாத வெறுங்‌ கல்வியறிவு பிரையால்‌ திரிந்த பால்‌ 
ஒன்றுக்கு முதவாததுபோலப்‌ பயனற்றதாகுமென்பது தேர்க்த கருத்து. QABDA 
தெம்பெருமானுக்கு வேகாளேது வென்று வடமொழித்‌ திருகாமம்‌; அதன்‌ ஏகதேச 
மாயெ வேகா என்பது வெஃகா என்றாயிற்று. tes = .. (82 
10. இருக்காரகம்‌. 

ஓராதார்‌ கல்வி யுடையேம்‌ குலமுடையேம்‌ 

ஆரா தனமுடையேம்‌ யாமென்று--சீராயன்‌ 
்‌. பூங்கா ரகங்காணப்‌ போதுவார்‌ தாள்தலைமேல்‌ 


தாங்கா ரகங்காரத்‌ தால்‌. | (83) 
ரதா .அவிவேகிகள்‌ | த அயள்‌ ஸ்ரீகோபாலனான பெரு 
ணர்‌ கல்வி [யாம்‌ நிரம்பக்‌ கந்தர | ti ஆரன்‌ { மானுடைய 
eo Gub | கிறோமென்றும்‌ பூ காரகம்‌ திருக்காரகத்தை 
குலம்‌ mag உயர்குலப்‌ பிறப்புடை | காண சேவிக்குமா கட்டட 
“யேம்‌- A யோ மென்றும்‌ போதுவார்‌ ல்‌ கு 


்‌ .உதனம்‌. (பலரால்‌ வெகுமானிக்கப்‌ 
ஆர றம்‌. k படுஞ்சிறப்புடையோ தாள்‌ உ திருவடிகளை 
... என்று... ©» மென்றும்‌ கருத தலை மேல்‌ தாங்‌ தமது முடிக்கு அணி l 
அகங்காரத்தால்‌ செருக்கினால்‌ கார்‌ யாகக்‌ கொள்ளார்கள்‌. — 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


~ ப்ட்‌ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


நூற்றெட்டுத்‌ இருப்பதியக்தாதி-தொண்டைரார்ட்டுத்‌ திருப்பதிகள்‌ bl 
= z r 11. திருக்கார்வானம்‌, : : 
தாலேலோ வென்றாய்ச்சி தாலாட்டித்‌ தன்முலைப்பா : 
லாலேயெவ்‌ வாறுபசி யாற்‌ der மாகடல்‌ 
காாவானத்‌ துள்ளாய்‌ கடலோடும்‌ வெற்போடும்‌ 


பார்வான முண்டாய்நீ பண்டு. . (84) 
மாலே திருமாலே ! ; ல்‌ 5 
பூ கார்வானத்து அழகிய sri வானப்‌ பதி cal கிகுஷ்ணாவதாரத்தில்‌ 
உள்ளாய்‌ யிலுறைபவனே | ஆய்ச்சி யசோதைப்பிராட்டி 


வெற்போடும்‌ (| மலைகளோடுங்கூட 
பார்‌ வானம்‌ í En ஆகாசத்தை 


கடலோடும்‌ சமுத்‌ u aG i 
டு முத்திரங்க னர்கள்‌ ரப பத்‌ வென்று 


என்‌ நு பாடித்‌ தாலாட்டுதல்‌ 
தாலாட்டி செய்து 
முற்காலத்திலே [பிரளய | சச்‌ aaa 

காலத்தில்‌] - aar g [தனது ஸ்தன்யத்தினால்‌ 
Sin £ அமுது செய்தருளி 
நீ உண்டாய்‌ $ னாய்‌ ; (அப்படிப்பட்ட | எ ஆறு பசி 1 எப்படி உன்‌ பசியைத்‌ 

வுன்னை) ஆற்றினள்‌ தணித்தாளோ.? 
ass கார்வானத்துறையுங்‌ கண்ணனே ! உனது உலகமுண்ட பெ௱வயிற்‌ 

அக்கு ஆய்ச்சியின்‌ முப்பால்‌ எவ்வாறு பசிதணிக்க வல்லது ணவ னல்‌ 
முகத்தால்‌ அவனது மாயச்செயல்‌ வல்லமையை அறுபவித்தவாறு. பொய்கையாழ்‌ 
வாருடைய திருவமர்தாதியில்‌ '£ வானாஇத்‌ தீயாய்‌ மறிகடலாய்‌ மாருதமாய்த்‌, தேனாபப்‌ 
பாலாம்‌ பிப - ஆனாய்ச்சி வெண்ணெய்‌ விழுங்க கிறையுமே முன்னொருகாள்‌, 
மண்ணையுமிழ்ச்த வயிறு.” என்றுள்ள பாசுரத்தை அடியொற்றினபடி, a (84) 


பண்டு { 


12. திருக்கள்வனூர்‌. 
பண்டேயுன்‌ தொண்டாம்‌ பழவுயிரை யென்னதென்று 
கொண்டேனைக்‌ கள்வனென்று கூருதே--மண்டலத்தோர்‌ 
புள்வாய்‌ பிளந்த புயலே யுனைக்கச்சிக்‌ தக ஆ 


கள்வாவென்‌ ரோதுவதென்‌ கண்டு. - (85) 
3 o பகாஸாரனுடைய | கள்வன்‌ என்று: (கள்ளனென்‌ கூ 
si 1 வாயைக்‌ கீண்ட காள | கூறாதே { வேண்டி யிருக்க அங்‌ 
பிளந்த புயலே! மேகத்‌ இருவுருவனே! ஙனம்‌ கூறாமல்‌ 
மண்‌ தலத்தோர்‌ பூமியிலுள்ளவர்கள்‌, உள. : - 3. ஸர்வஸ்வரமியான 
[அநாதி காலமாகவே ௨. வுன்னை- ; 
பண்டே த்‌ ப மு கில்‌ கச்சி :  ' காஞ்சீபுரியிலே 
தாண்டு ஆம்‌; பட்டிரு uu ; | கள்வா என்று 5 கள்வனே! என்றழைப்‌ 
யிரை அநாதியான ஆத்‌” வ்‌ ங்‌ 
பழ ௨ RES pei ஓதுவது _பதானது ig e 
என்னது என்று | எனக்கே உரித்தென்று | என்‌ கண்‌ LR OTT SIL RISE, 
deep என்னே. | என்‌ sero (“போர ப 


௨௪௪ 4 யோக்யதா ஸக்தமாதமாகம்‌ அச்யதா ப்ரதபத்பதே, Ab. தேக. ௧ 
க்ருதம்‌ பாபம்‌ சோரேண ஆஜ்மாபஹாரிணா ” . என்றெபடியே ஆத்மாபஹாரக்‌ 
கள்ளனாகிய என்னைக்‌ கள்ளனென்‌.று sode, உன்னைக்‌ -சள்வனென் று. கூறுவது 
எதனாலென்று வினவியுள்ளார்‌ ; இதத வினாவுக்கு விடை கூறுவாராரோ ? * அடியார்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


52 ஸ்ரீராமா அஜன்‌ -—அஷ்டப்பிரபம்த விளக்கம்‌ 


களது உள்ளத்தை அவர்களறியாதபடி கவர்வதனால்‌ என்னைக்‌ ag னன்‌ கரக்‌ 
கள்‌” என்று எம்பெருமான்‌ விடைகூற வேணுமென்று GIGI :- உட (85) 


18. பவளவண்ணம்‌. 
கண்டறிந்துங்‌ கேட்டறிந்துக்‌ தொட்டறிந்துங்‌ காதலால்‌ 
உண்டறிந்தும்‌ மோந்தறிந்து முய்யேனே--பண்டைத்‌ 
தவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சிப்‌ 
பவளவண்ணா நின்பொற்‌ பதம்‌. (86) 


ன்‌ கி கமாகிய பழைய | காதலால்‌ பக்தியோடு 
LI a { காலத்தில்‌ : கண்டு அறித்‌ | கண்களால்‌ ஸேலவித்‌ 
ண்‌ | ள்‌ வெண்ணிற i தும்‌! துணர்ந்தும்‌ Di 
தவளம்‌ 81 மானவனே ! கேட்டு அறிந்‌  காதுகளால்கேட்டுணர் ந்‌ 
கார்‌ வண்ணா 4 பேத சன்‌. தன்மையை : தம | தும்‌ | ; È 
டய! 3 தொட்டு ௮ த்‌ மெய்யினால்‌ ஸ்பரிசித்‌ 
; யற்கையில்‌ sm நிற தும்‌; துணர்ந்தும்‌ 
சாம வண்ணா (மான | வட! அறத்‌ வினால்‌ புஜித்துணர்ந்‌ 
கச்சி பவள காஞ்சிபுரத்தில்‌ பவள தும்‌( தும்‌ ணன்‌ 
ரன வண்‌ Ugo i மோந்து அறிக்‌ மூக்கினால்‌ மோந்துணர்‌ 
ப்ரி தும்‌ ந்தும்‌ 
நின்‌ பொன்‌ { உனது அழகிய Dug உய்யேன்‌ பக்‌ பத்துத்‌ 
` பதம்‌ களை ; யந்தோ! 


sE சவாஸுதேவஸ்‌ ஸாவமிதி ஸ மஹாதமாஃ என்று தையில்‌ சொன்ன 
படியும்‌ » உண்ணுஞ்சோறுபருகுநீர்த தின்னும்‌ வெற்றிலையுமெல்லாங்‌ கண்ணனெம்‌ 
பெருமானென்றே ஆழ்வாரிரும்தபடியும்‌ பஞ்சேச்திரியங்களாலும்‌ எம்பெருமானையே 
அதுபாவ்யனாகக்‌ கொண்டு வாமு கண்ட்‌ ராம்‌ ஙஙனம்‌ வாழப்பெறாஅ * கண்டு 
கேட்டுற்று மோம்‌துண்டுழ அமைங்‌ கருவிகண்ட சிற்றின்பங்களையே நுகர்ந்து கெட்டுப்‌ 
போகின்றேனெ ! என்று ௮ததாபச தோற்றக்‌ கூறியபடி. n .. (86) 


14. பரமேச்சுர விண்ணகரம்‌- வைகுண்டபெருமாள்ஸன்னிதி. 
பதத்தமிழால்‌ தன்னையே பாடுவித்தென்‌ னைத்தன்‌ 


பதத்தடியார்க்‌ கேயாட்‌ படுத்தான்‌--இதத்த 
பரமேச்‌ ௬ரவிண்‌ ணகரான்‌ பலவான்‌ 


வரமேச்‌ சுரலணைந்த மால்‌. (87) 
3 பல பசுக்கள்‌ ஒருங்கு ; ~ ர பக்குவமாயிருந்துள்ள 
பல ஆன்‌ வா 1" ஓரண்டுவா [20 are E 
த அவற்றையெல்லாம்‌ - 
மேச்சு 4 மேய்த்தவனாயும்‌ | தன்னையே பாடு (நரஸ்துதி செய்வியா 
Lar i உரலோடு கட்டக்‌ கட்டு வித்து மல்‌) தன்னையே பாடு 
உரல்‌ அணைத்த. ண்டிருந்தவனாயுமுள்ள வித்து 
மால்‌ திருமாலாகிய என்னை தன்‌ ) 


பதத்‌ [என்னை பாகவதர்‌ 
ER ன்‌ களுக்கே சேோஷப்‌ 


விண்ணக விண்ணகரத்‌ தலத்‌ a சஷ 
படுத்தான்‌ j) படுத்தி வைத்தான்‌. 


சான்‌ தெம்பெருமான்‌ 
மேய்த்து என்பது 'மேச்சு எனமருவிற்று. (gis) அஞ்சு என்பது போல, (87) 


இதத்த பரமேச்‌ [விண்ணக பரமேச்சுர 
௬7 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


நூற்றெட்டுத்‌ 5 ிருப்பதியச்தாதி--தொண்டைசாட்டுத்‌ இருப்பதிகள்‌ 53 
k 3 19. திருப்புட்குழி 
மால்வே ழமுமரவும்‌ மாயையும்வெற்‌ புங்கடலும்‌ 
மேல்வீழ்‌ படையும்‌ விடமும்போய்ப்‌--பாலன்‌ 
. நெருப்புட்‌ குழிகுளிர நின்றதுங்கேட்‌ டோதார்‌ 


திருப்புட்‌ குழியமலன்‌ சீர்‌. (88) 
 (ப்ரஹ்லா தனைக்‌ கொல்‌ ம ஒருவிதமான பாதையும்‌ 
கல்‌ Gay | SRO இனிக்‌ Cura 1 செல்லாமல்‌ க்‌ 
| ப 
i யாளைகளும்‌ — பல்ல 1 தக்கன பிரஹ்லா 
அரவும்‌ பெரிய பாம்புகளும்‌ தாழ்வான்‌ : 
ராணம்‌ பலவகைப்பட்ட மாயை | குழி உள்‌ நெரு | பள்ளத்திலே மூட்டிய 
1 களும்‌ ப்பு குளிர நின்‌ நெருப்புச்‌ சுடாமல்‌ குளி 
வெற்பும்‌ மலையும்‌ è ._. 23 ரும்படி நின்றதை 
கடலும்‌ சமுத்திரமும்‌. si ல்‌ ழி Paci A 
s . ம்‌ 1) ன வாட பபுட ட ப்‌ 
மேல்‌ வீழ்‌ sno படை ga ரய மவ கிம்‌ i காகக்‌ 
களும்‌ A இவ்வுலகத்தவர்கள்‌ 
விடமும்‌ விஷமும்‌ ஓதா { செப்பமாட்டாரத்தோ!; 


UBAS பக்தர்களில்‌ தலைவனாயிரும்த ப்ரஹ்லாதாழ்வான்‌ தன்‌ தந்தை செய்‌ 
வித்த சூழ்ச்சியினால்‌ தோன்றிய பலவகை யாபத்துக்களினின்று தப்பியதைக்‌ கேட்‌ 
டிரும்தும்‌ உலகத்சவரகள்‌ ஆபத்பர்துவான அப்பெருமானது திருக்குணங்களைச்‌ 
சிந்தித்து உய்யாமல்‌ அழிசின்‌. றனரே ! இது என்ன பேதைமை! என்து கிர்வேகம்‌ 
காட்டியவாறு. ப்ரஹ்லாத ர௯ஷகனும்‌ இருப்புட்குழித்திருமாலும்‌ ஒருவனே யென்கை, 

16. திருநின்றவூர்‌ 
(பெண்மை யெய்‌ திப்‌ பேசும்‌ பாசுரம்‌) 
சீரறிந்து தோழிமீர்‌ சென்று கொணர்ந்தெனக்குப்‌ 
போர முலைமுகட்டிற்‌ பூட்டுமினோ-நேரவுணர்‌ 
பொன்றவூர்‌ புட்கழுத்திற்‌ பொன்னைமா ணிக்கத்தை 


நின்றவூர்‌ நித்திலத்தை நீர்‌. (89) 
தோழிமீர்‌ . எனது தோழியர்களே! ! என்றவர்‌ நித்தி “௫ கின்றவூ ர்ப்பதியி 
ர்‌ i நீங்கள்‌ PE தித்தி லுறையும்‌ முத்துப்‌ 
நேர்‌ si எதிர்த்துப்‌ பொருத அச போன்கள்‌ z 
பொன்ற ரர்கள்‌ அழியும்படி சீர்‌ அறிந்து i SA றப்பை 
casi ப ற அதம்‌ சென்று போய்க்‌ கிட்டி 
de: தி ே pia கொணர்ந்து கொண்டுவந்து 
கழுத்தில்‌ தா > எனக்கு த்ருப்‌தியுண்டா 
வக பொன்‌ போல்‌ விளங்கு | எனக்கு போர 1 கும்படி." 


பொன்னை 


பவனும்‌ டல்‌ எனது தனங்களின்‌ 
Par மாணிக்கம்போன்‌்றவனு. மட்‌ தல { நுனியில்‌ è 
மாணிக்கத்தை மாகிய பூட்டுமின்‌ சேர்ப்பியுங்கள்‌. — 


È ப்‌ பத்தராவிப்பெருமாளைல்‌ கூடிப்பிரிக்க தலைவி பிரிவாற்றுமையால்‌ 
ர காக) c அப்பெருமானையும்‌ என்னையும்‌ ஸம்ச்லேஷிப்பிக்க வேண்‌ 
டியது உங்கள்‌ கடமை ' என்னு தோழியர்க்கு உரைத்த பாசுரமிது. நித்திலம்‌-முத்து; 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


öt ஸ்ரீராமாஅஜன்‌--அஷ்டப்பிரபச்‌ த விளக்கம்‌ 


17. இருவெவ்வுளூர்‌. 
நீர்மைகெட வைதாரும்‌ நின்னோ டெதிர்த்தாரும்‌ 
சீர்மைபெற நின்னடிக்கீழ்ச்‌ சேர்கையினால்‌_— நேர்மையிலா 
வெவ்வுளத்த னேன்செய்‌ மிகையைப்‌ பொறுத்தருளி 
யெவ்வுளத்த னேநீ யிரங்கு. (90) 
எவ்வுள்‌ அத்தா தருவெவ்வுளூர்த்‌ தலை | தின்‌ அடி கீழ்‌ {= னது இருவடிக்கே 
னே நீ வனே ! நீ, 


சேர்கையினால்‌ 1 வந்து சேர்வதனால்‌, 
நீர்மை கெட தமதுதன்மைஅழியும்படி | தேர்மை இலா குணக்கேடனாய்க்‌ கொடி 


வெம்‌ உள்ளத்‌ ய சிந்தையையுடையே 


களும்‌ தனேன்‌ னான நான்‌ i 
நின்னோடு sen யெதிர்த்துப்‌ | செய்‌ மிகை செய்த குற்றங்களையும்‌ 
எதிர்த்தாரும்‌ போர்‌ செய்தவர்களும்‌ | பொறுத்து [க்ஷமித்தருளி 
(தாங்கள்‌ செய்த அபசாரத்தினால்‌ அருளி n : 
அழிந்து போகாமல்‌) இரங்‌ 1 என்பால்‌ க்ருபை செய்ய 
சீர்மை பெற சிறப்பு அடையும்படி 6 1 வேணும்‌. 


ஈ வைது கின்னை வல்லவா பழித்தவர்க்கும்‌ மாறில்போர்‌, செய்து மின்ன 
சேற்றத்தியில்‌ வெக்தவர்க்கும்‌ வந்துளை, எய்தலாகுமென்பர்‌ ஆதலால்‌ எம்மாய ! 
நாயினேன்‌, செய்தகுற்றம்‌ ஈற்றமாகவே கொள்‌ ஞால நாதனே !'” என்றெ திருச்சந்த 
விருத்தப்‌ பாசுரத்தின்‌ சாயலாகவே இச்செய்யுளுள்ள அ. tor sese (90) 

18. திருநீர்மலை. 
இரங்கு முயிரனைத்து மின்னருளால்‌ காப்பான்‌ 
அரங்க னொருவனுமே யாதல்‌--கரங்களால்‌ 
போர்மலைவான்‌ வந்த புகழ்வாணன்‌ காட்டினான்‌ 


நீர்மலைவா ழெந்தையெதிர்‌ நின்று. (91) 
ரங்கும்‌ உயிர்‌ [வருந்துகின்ற ஸகலப்‌ | போர்‌ மலை i È 
இதும்‌ பிராணிகளையும்‌ 7 வான்‌ வந்த } Gur ர்‌ புரியும்படி வந்த 
ன்‌ ளால்‌) தனது பரமகிருபை e à பிரசித்‌திபெர்‌ பா 
இயான்‌ i னால்‌ காத்தருள்பவன்‌ பதத ப கபன்‌. { Tio RER © 
அரங்கன்‌ ஒருவ] னே பாவனென்‌ | கீர்லை வாழ்‌ [சிகுநர்மலம்‌ பதியில்‌ 
னுமே ஆதல்‌ வி : எந்தை எதிர்‌? வாழ்பவனன நார 
கரங்களால்‌ e பதித்த சைகளி (_ரிட்டு நின்று 


> ; È Pilar: peri திரூபித்தான்‌. 
, பாணாஸ “ரன்‌ தான்‌ ரதைகபுத்தி பண்ணியிருந்த கார்த்திகையானும்‌ கரிமுகத்‌ 
தானும்‌ sa gb முக்கண்மூர்தீதியும்‌ மோடியும்‌ வெப்பும்‌ முதுடெடு ஓடிட, தான்‌ 
கைகள அப்புண்டு கின்று அருள்பெற்றபோது ஸ்ரீமக்காராயணமூர்த்தியே ஸர்வ 
ரக்ஷ்கனென்று உணரப்பெற்றுனென்றவாறு. - i = 91 


19. திருவிடவெந்தை 
நின்று திரியும்‌ பிறவியெல்லாம்‌ நேர்வித்துக்‌ 
கொன்று திரியுங்‌ கொடுவினையார்‌--இன்று 
வெருவிட வெந்தைக்கே விழுமியதொண்‌ டானேன்‌ 
.  திருவிடவெந்‌ தைக்கே செறிந்து, SI . (92) 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ திருப்பதியம்‌ காதி கொண்டைநாட்டுத்‌ இருப்பதிகள்‌ 


நின்று திரியும்‌ [ தாவரமும்‌ ஜங்கமுமா 
பிறவி எல்லாம்‌. கிய எல்லாப்‌ பிறவி 


55 
இன்று வெரு (இப்போது அஞ்சி 


. யோடும்படியாக 
நேர்வித்‌ | களையும்‌ எனக்குண்‌ + 
POSSO | டாக்கி 3 க ட்‌ j (யான்‌) இருவிட வெந்‌ 
கொன்று திரியு( என்னை நலிந்து திரி ; ; றிந்து தைப்‌ பதியில்‌ நெருங்கி 
f ம்‌. கின்ற | எத்‌ த்‌ 
Q வினை ப முமிய ய É த்யகல்யாண 
uo யார்‌ 3 Bsa. கொடிய தீவை தொண்டு | தாதனுக்கே சிறந்த 


o i ஆனேன்‌ ( தொண்டனாயினேன்‌. 
கின்று இரியும்‌ பிறவி rac பிறவி, திரியும்‌ பிறவி என்று யோஜிப்பது. 
மலை, மரம்‌ முதலியன வாகப்‌ பிறத்தல்‌ நிற்கும்‌ பிறவி; பசுபகதி மநுஷ்யாதிகளாய்ப்‌ 
பிறத்தல்‌ அரியும்‌ பிறவி. , வாசிகை3 பக்ஷிம்ருககாம்‌ மாரஸை ரந்த்யஜாதிதாம்‌, 
சரிரஜை3 கர்ம தோஷைர்‌ யாதி ஸ்தாவரதாம்‌ or” என்ற பிரமாணம்‌ இங்கே 
கினைக்கத்தகும்‌. ப ப © tod 


A (92) 
20. திருக்கடன்மல்லை. 

செறிந்த பணைபறித்துத்‌ திண்களிற்றைச்‌ சாடி. 

முறிந்துவிழப்‌ பாகனையும்‌ மோதி--யெறிந்து 

தருக்கடன்மல்‌ லைக்குமைத்தான்‌ தஞ்சமென நெஞ்சே 

திருக்கடன்மல்‌ லைக்குள்‌ திரி. (93) 
நெஞ்சே எனது மனமே !, z . (செருக்கையும்‌ தேதேஹ 
செறித்து பன தக்‌ வக்க அத்தன்‌ | க்‌ f பலத்தையு மூடைய 
பறித்து களைப்‌ பிடுங்கி மல்லர்களை 


(அவற்றைக்‌ கொண்டே) RAEE n பொருது கொன்ற திரு 
திண்‌ களித்த Ce) மதயானை | குமைக்கான்‌ { மாலே 


சா யை அடித்துக்கொன்று So, ரக்ஷகனென்று அத்ய 
பாகனையும்‌ È அவ்வானைப்‌ பாகனையும்‌ i PG என வஸித்து 


È È i க்கடல்‌ மல்‌ க்கடல்மல்லைட்‌ 
சித்தை ட்டு | கித்‌ ட்ப 
i 21. திருவல்லிக்கேணி. 
திரிந்துழலுஞ்‌ சிந்தைதனைச்‌ செவ்வே நிறுத்திப்‌ 
புரிந்து புகன்மின்‌ புகன்ரால்‌--மருந்தாங்‌ 
. கருவல்லிக்‌ கேணியாம்‌ மாக்கதிக்குக்‌ கண்ணன்‌ 
.. திருவல்லிக்‌ கேணியான்‌ சீர்‌, (94) 


3 > 7 ; ì 5 
` இரிந்து உழலும்‌ ET புகன்றால்‌ Teena பாடினால்‌ 
சித்தை j ற உங்கள்‌ மனத்தை 
2 அவ்வாறு செல்லவொட்‌ o 
செவ்வே . டாமல்‌ . நேர்பட [கர வல்லிக்கு faii anaa கொடியை 
திறுத்தி நிறுத்தி E மருந்து ஆம்‌ யழிக்கும்‌ மருந்தாகும்‌ ; 
ல்லிக்கே வல்லிக்‌. கே லு sas 
FRA ட பட க்ருஷ்‌ pa È 
சர்‌ பரிந்‌ ணனுடையகீர்த்திகளை | மா கதிக்கு ஏணி 5 சிறந்‌ தமோக்ஷ்பதவியை 
Si r t விரும்பிப்‌ பாடுங்கள்‌ : ஆம்‌ அடைவிப்பதாகும்‌. 


0-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


56 ஸ்ரீ ராமாதுஜன்‌--அஷ்டப்பிரபந்த விளக்கம்‌ 
22. திருக்கடிகை. [சோள சிங்கபுரம்‌] 
சீரருளால்‌ ஈம்மைத்‌ திருத்திகாம்‌ முன்னறியாக 
கூரறிவும்‌ தந்தடிமை கொண்டத ற்கே--நேரே 
ஒருகடிகை யும்மனமே உள்ளுகிலாய்‌ முத்தி 
தருகடிகை மாயவனைத்‌ தான்‌. 


மனமே நெஞ்சமே!) 


(95) 


முத்தி தரு ( மோக்ஷ ப்ரதனான இருக்‌ 
ப மாய | கடிகைத்‌ தலத்தெம்‌ 


* அருளால்‌ பரம க்ருபையினால்‌ |. 
நம்மை ருத்தி நம்மை நல்வழிப்படுத்தி | வனை பெருமான்‌ 
ஈம்‌ முன்‌ அறி ( நாம்‌ இதற்கு முன்னே | தேரே anrs aan பொல்‌ 
gE கூர்‌ gp பெற்றறியாத அட்பமா | ஒரு கடிகையும்‌ 1205 ௫ 
ம்‌ தந்து ன மதியையும்‌ தந்து நல்‌ ்‌ ள்‌ 
S it AR | நம்மை ஆட்கொண்ட உள்ளுகிலாய்‌ {கீ தி rs கட்டை 
era 1 தற்காக, = யந்தோ! 


O Dari VOS இருநாமம்‌. கடிகா--காழிகை : 

ஸீம்ஹ புரத்திற்குக்‌ கடிகாசலமென்று இருகாமம்‌, க்கி 
ஒருவர்‌ Ce காழிகைகாலம்‌ இத்தலத்திலுறைக்தாலும்‌ AMEG தன்ட பல்‌ 
மென்பதபற்றி இத்திருமாமமாயிற்றென்று புராணங்கூ அம்‌. பப se (95) 


தொண்டை நாட்டுத்‌ இருப்ப இகள்‌ முற்றிற்து: 


-——— 


தொண்டை நாட்டுத்‌ திருப்பதிகளுக்கு ஆழ்வார்பாடல்‌ குறிப்பு. 
£4. திருக்கச்சி யத்திரிரி. (இருவர்‌ பாடல்‌.) பூதத்தாழ்வார்‌. (95))ஈ என்னெஞ்சமே 


யான்‌_உலகேெத்து மாழியா னத்தியூரான்‌. ஈ (96) * அத்தியூரான்‌ புள்ளையூர்வான்‌.* 
திருமங்கை. பெ. இ. 2-9 8. ச உரம்தருைவரம்தரு மாமணிவண்ணனிடம்‌. * 
(விசேஷக்‌ குறிப்‌ 1.) காஞ்ச என்னும்‌ வடமொழிப்‌ பெயர்க்குத்‌ திரிபான கச்சியென்‌ 
Ig சொல்‌ மான்முகக்கடவு ளாராதித்த இடமான _அததிலிரியையே சொல்லக்‌. 
கடவதாதலால்‌ கச்சியென வருமிடங்களிலெல்லாம்‌ இத்தலத்திற்கு மங்களாசாஸஹன 
மாகவே கொள்ளத்தகும்‌. 


q5. அட்டபுயகரம்‌. (இருவர்‌ பாடல்‌.) Gumi. 99. + கொட்டபடை--அட்ட 
புயகரத்தான்‌ * திருமங்கை. பெ. தி. 1-—8....5. * வண்கையா னவுணர்க்கு ..... : 
எண்கையான்‌.* 2-8. * திரிபுர மூன்று - பதிகம்‌. பெரியமடல்‌. * அட்டபுய கரத 
தம்மானேற்றை. 

£6. திருத்தண்கா. (ஒருவர்பாடல்‌.) திருமங்கை. பெ. இ. 10-1--2. * பொன்‌ 
னைமா ன்‌ யாடி ன்று காண்டும்‌ தண்காவிலே. % இருமெடும்‌. (14.) * முளைக்‌ 
கதிழை....விளக்கொளியை மரதகத்தைத்‌ திருத்தண்காவில்‌. * 3 

77. வேளுக்கை, (இருவர்‌ பாடல்‌.) பேயார்‌. 26. =+ சிறந்தவென்‌... வேளுக்‌ 
கைப்பாடியுமே. * (24) * அன்‌ றிவ்வுலகம்‌ ...வேளுக்கை நீணகர்வாய்‌. (52). * விண்‌ 
ணகரம்‌ வெஃகா....ீமாமாட வேளுக்கை, * திருமங்கை. பெரியமடல்‌ * மன்‌ அமதிட்கச்சி. 
வேளுக்கையாளரியை. # 


78. பாடகம்‌. (ஜர்‌ பாடல்‌.) பூதத்தார்‌. 64. * உற்‌.று வணங்‌க...பூம்பாடகத்து. 
ளிராந்தானை. * பேயார்‌. 80. ஈ சேர்க்க திருமால்‌....வாய்ந்தமறை பாடகம்‌, * 04. 
+ இசைக்க வரவழும்‌....கச்சியிருக்து. * திருமழிசை. தருச்சம்‌. 63. * கன்றிருந்து....*- 


குன்றிரும்த மாட$$ி பாடகத்தும்‌. * 04. ஃ-ஙின்றதெக்தை....இருந்ததெ்தை பாட 


La 
CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


காற்றெட்டுத்‌ இருப்பதியச்காதி-தொண்டைரர்ட்டுத்‌ திருப்பதிகள்‌ 57 


கத்து. நம்மாழ்‌. திருவாய்‌. 5—10—6. * கின்றவாறும்‌ இருந்தவாறும்‌. * திருமங்கை 
பெ. தி. 6-10-4. ஃகல்லார்மதிள்‌....சச்கக௱ள்‌ BEAC துள்‌. * இருகெரும்‌. 18, 
* கல்லுயர்ந்த....கச்சிமேய களிறு. * A ப 


19. நீரகம்‌, (ஒருவர்‌ பாடல்‌.) திருமங்கை. திருசெடும்‌. 8. நீரகத்தாய்‌. 


80. நிலாத்திங்கள்துண்டம்‌. (ஒருவர்‌ பாடல்‌.) திருமங்கை. திருகெடுர்‌, 8. சீரகத்‌ 
தாய்‌... கிலாதீதிங்கள்‌ Peli i ) திரு திரு bIES 


.__ 81. ஊரகம்‌- (கால்வர்‌ பாடல்‌.) பேயார்‌. 64. * இசைச்த வரவமும்‌....க௪௫ 
கின்றது. & திருமழிசை. Amri. 08. + கன்றிருக்து...ஊரகத்து கின்று. நம்‌. 
திருவாய்‌. 5--10--0. நின்றவாறும்‌. திருமங்கை. பெ. இ. 1—5-4 * ஊரான்‌, 4 
சிறியமடல்‌. % மதிள்கச்சி யூரகமே. * பெரியமடல்‌. * ஊரகத்து என்னவனை. *. இரு 
நெடும்‌. 8. நீரகத்தாய்‌...கச்சியூரகத்தாய்‌. + 18. è கல்லெடுத்து....கச்சியூரகத்தாய்‌ ஈ 


82. திருவெஃகா. (ஐவர்‌ பாடல்‌.) பொய்கை. 77. ச வேங்கடமும்‌....வெஃகாவும்‌ * 
பேயார்‌. 26. சிறந்தவென்‌....வெஃகாவும்‌. * 34. è அன்‌ றிவ்வுலகம்‌....டெம்தானை. # 62. 
* விண்ணகரம்‌ வெஃகா. +» 64. + இசைர்த வரவமும....கச்சிவெஃகாவில்‌ + 10. 
* பொருப்பிடையே ..விருப்புடைய வெஃகாவே: * திருமழிசை. திருச்சச்‌. 03. è ஈன்‌ 
நிரும்து....வெஃகணேக்டைர்தது.ஈ 64. நின்றதெந்தை.......வெஃகணைக்டெக்கது. # 
மான்முகன்‌. 86. * காகத்தணை....வெஃகா. * ஐம்‌. இருவி - 26. நானிலம்‌....கண்ணன்‌ 
வெலஃ்காவுது.* இருவாய்‌. 6-10...6. * கின்றவாறும்‌....கடக்தவாறும்‌ & திருமங்கை. 
பெ. தி. 2-6-5. + பிச்சச்சிறு...கச்சிக்கடற்தவன்‌. * 10 டட". * கூற்தலார்‌...... 
சென்று காண்டும்‌ வெஃகாவுளே. * இறியமடல்‌. + பேராமருது....வெஃகாவே. + 
பெரியமடல்‌ * வெஃகாவிலுன்னிய யோகத்துறக்கத்தை.* இருகெடும்‌. 8. + நீரகத்‌ 
்‌. தாய்‌...வெஃகாவுள்ளாய்‌ஈ 0. * வங்கத்தால்‌....மதிட்கச்சியூராய்‌. 13- * கல்லெடுத்து. 


i -வெஃகாவில்‌ துயிலமர்ச்த * 14, + முளைக்கதிரை....வெஃகாவில்‌ திருமாலை. 


83. காரகம்‌. (ஒருவர்‌ பாடல்‌.) தீருமங்கை. இருநெடும்‌, 9. * நீரகத்தாய்‌........ 
84. கார்வானம்‌. (ஒருவர்‌ பாடல்‌.) தீருமங்‌. திருகெ. 9. è நீரகத்‌....கார்வானத்‌ 
தள்ளாய்‌. * 
85. கள்வனுர்‌. (ஒருவர்‌ பாடல்‌.) திருமங்‌. திருசெ. 8. * நீரகத்‌... கள்வா. * 
86. பவளவண்ணம்‌: (ஒருவர்‌ பாடல்‌) திருமங்‌. திருகெ. 9. + வங்கத்தால்‌... 
பவளவண்ணா. * 
87. பரமேச்சுர வீண்ணகரம்‌. (ஒருவர்‌ பாடல்‌.) SELE. பெதி. இ, 2-9. சொல்‌ 
லுவன்‌ - பதிகம்‌. 
88. திருப்புட்குழி, (ஒருவர்‌ பாடல்‌.) திருமங்‌. பெ. தி. 8--7--8. * அலங்கெழு.... 
a e பெரிய மடல்‌.% புட்குழியெம்‌ போரேற்றை. ௪ ட்‌ 
ஐ, திருநின்றவூர்‌. (ஒருவர்‌ பாடல்‌) doni. பெ. இ, 9-5-2. + பூண்டவத்‌ 
தட அனால்‌ AS ஃ 1-10-5, * ஏற்றினை யிமயத்தள்‌....கின்றவூர்‌ கின்ற 
நித்திலத்‌ தொத்தினை. * 
்‌ விவ்வுள்‌. வர்‌ பாடல்‌.) திருமழிசை. சான்று. 86. * காகத்தை... 
ல்‌ ர A (இரு இ. 2-2. காசையாடை - பதிகம்‌. பெரியமடல்‌. % 
* என்னுடைய வின்னமுதை யெவ்வுள்‌ பெருமலையை. * 53 
தா SA ம்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


58 i ஸ்ரீ ராமா அஜன்‌ -அஷ்டப்பிரபம்‌ த விளக்கம்‌ 


2 ப ரங்கம்‌ அணி 
2 . i © Á பூத்த்தா. 46. toi பரி DE x Q 
91. தீருநீர்மலை. (இருவா பாடல்‌.) 12; *-பதிகம்‌. 1-8. * அலங்கெழு.... 
- i 9-1. * JOGUE, È உ 6-8-4, 
ஐயே. * தீடுமங்‌. Gu. தி. 2 வாம்‌... லை வாழெம்தை. * 0-- . 
போதுமோ simios 5 28 ட்‌ “ரு ல்ல... இருகீர்மலை கிதீஇலத்‌ 
ரியாய்‌....இருகீர்மலையானை. * 1-1-1 A SE 4996, è மஞ்சுயர்‌ மாமதி 
சொத்தே, * 8-23. + அறாவிசோர்‌. சீர்க ல்‌, “நீர்மலை யின்றுபோய்‌. ௨ சிறிய 
a 1 ட்கள்‌ ப்ப >. iii டவ்‌ ௬௩5௦ ட்‌ ; 199) ம்‌. 
ஒண்ட... ர யார்‌ A g y Fa நீர்மலைமேல்‌ ஈ« திருறெடும்‌ 18 
டல. di mars ட்‌ ° e ப்‌ PA 
உ கார்வண்ணம்‌...மீர்வணணன னீர்மலைக்கே. ல்‌ ei 
92. திருலிடவெந்தை. (ஒருவர்‌ பா: டல்‌) தீருமங்‌, பெ. A வெண்மதி - பதிகம்‌. 
:-ற...இடவெர்தை மேவிய வெம்பிரான்‌. * Sl SERRE னத்து மாலையிட 
ரகர x ஏரார்பொழில்‌ சூழிடவெர்தை. # பெரியமடல்‌. * என்மன தது 
வெக்தையீசனை. * iù: ட அவ 
h திருக்கடன்மல்லை, (இருவர்‌ பாடல்‌.) பூதத்தார்‌. TO AAA 
PESARE Seui. Gu. தி. 2—5. ச பாராயதுண்டு - பதிகம்‌. க பன PO ra cca 
ப ue த 8 ; * சங்குதங்கு தடங்கடல்‌ கடன்மல்லையுள்‌ ரட்ட பரன்‌ 
ப பிளம்த....கடன்மல்லைக்டெம்த கரும்பே. * PHIG. 19. * பவ 
* cai யென்‌ று மண்டினர்‌.* இறியமடல்‌. * காரார்‌ குடந்தை Tiara ந 
ரியல்‌, E மன்னுங்‌ கடன்மல்லை மாயவனை. * திருகெடு. 9. * வநங்கததா 
வந்தும்து முந்நீர்‌ மல்லையாய்‌. t த PERSI, 
ற்லிக்கேஸி. ர்‌ பாடல்‌.) பேயார்‌. 16. * வர்துதைதத அறா dee 
TRA Sea E நான்று. 95. * தாளா அலகம்‌...மாமயிலை மாவல்லிக்‌ 
கேணியான்‌. * திருமங்கை. பெ. தி. 2—3. * விற்பெரு விழவும்‌ - பதிகம்‌. இ 
; è . . . O . 6 
தரந்கபகை. (இருவர்‌ பாடல்‌.) பேயார்‌. 61. %பண்டெல்லாம்‌...வண்து 
si a பே. ROTA + மிக்கானை...தக்கானைக்‌ கடிகை. * 8— 9—9. 
ம்‌ TEO கண்ணபுரம்‌ கடிகை. * சிறியமடல்‌. * காரார்‌ குடந்தை கடிகை. * 
தொண்டை நாட்டுத்‌ இருப்ப. இகட்குப்‌ பாடல்‌ குறிப்பு முற்றிற்று. 


வடநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ பன்னிரண்டு, 
1. திருவேங்கடம்‌. 
தானே சரணமுமாய்த்‌ தானே பலமுமாய்த்‌ 
தானே குறைமுடிக்குக்‌ தன்மையான்‌--தேனேய்‌ 
திருவேங்‌ கடம்தொழுதேம்‌ தீய விபூதிக்குள்‌ 5 
மருவேங்‌ கடந்தனெமிவ்‌ வாழ்வு. (96) 


அல்ப தேன்‌ நிறைந்த சோலை 
ரனே சரண ே Bm i 
sa ஆய்‌ தானே உபா யமாகியும்‌ as e ந்த திருவேங்கட 
க பதுயை 
A . | தொழுதேம்‌ வணங்கினோம்‌ ; 
AI பலமும்‌! தானே உபேயமாகியும்‌ | த்‌ ( (வணங்கின தன்பயனாகி 


தீய விபூதிக்குள்‌ ) கொடியவிந்த . 7 
(அடியார்களது குறை | மருவேம்‌ 4 ஸார நிலத்தில்‌ திஸ்‌; 
praa ana] SA i இந்த ஸம்ஸார வாழ்& 
க்கும்‌ தன்‌ 4 பவனாகியுமிருக்கின்ற : . ந்த ஸம்ஸார 
றான்‌. | திருவேங்கடமுடையா | இ ASS கையை இனிக்கடத்சி 
l அடைய ; விட்டோம்‌. 
CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


| 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ திருப்பதியக்தாதி வட்டுக்‌ திருப்பதிகள்‌ ' 59 
2. சிங்கவேள்‌ Gard 
வாழ்குமரன்‌ மேற்கனக வஞ்சகன்‌ மே லோர்முகத்தே 
சூழ்கருணை யும்முனிவுந்‌ தோன்றியவால்‌--கேழ்கிளரும்‌ 
அங்கவேள்‌ குன்றத்‌ தழல்சரபத்‌ தைப்பிளந்த 


ஏ . O e . 7 
சிங்கவேள்‌ குன்றத்‌ தினார்க்கு. ட்‌ ) 
i i ன்‌ வேள்‌ குன்‌  சிங்கவேள்‌ குன்றத்தெம்‌ 
[நிறம்‌ விளங்குகின்ற | சிங்கவேள்‌ { ட்‌ 
p_ கிளரும்‌ கிய தேஹத்தை | றத்தினார்க்கு சானு SI 
லகம்‌ பள்‌ லய மன்மதன்‌. வாழ்‌ குமரன்‌ . ELE ன்‌ ப்ரஹ்லா 
குன்ற | சாம்பலாகி யொழியும்‌ | . . மேல்‌ தன்ம்‌ 
ப ஏ கவும்‌ அழ்ந்த பேரகுளும்‌ 
ற்றிக்‌ கண்‌ ௧௬ Ba d 
ட்‌ ப ச Shea ey i ம்‌ வஞ்ச | வஞ்சகனான இரணியன்‌ 
Ap ணை த்திறந்து)கோபித்த:| கனகம்‌ _ ம்‌ 
சிவனது தோற்றமான கன்மேல்‌ து 
சரபத்தை சரபடபெமென்னும்‌ | (ஓர்‌ முகத்து) . [ஒருபால்‌ சீற்றமும்‌ 
- SONO ப்ட்‌ உண்டாயின... 
பிளந்த பிளந்தொழித்த தோன்‌ றின 


றியது வெறுஞ்சிங்கமன்‌. றி நரசிங்கமாதலாலும்‌, அபரிமித சக்திவாய்ம்த புருஷோத்தம 


È È eso nta 
மாறதுஷஸ்தவத்தி, ழ்‌ “ சம்புர்‌ பவம்‌ ஹி ப்‌ தப பபூவ என்து ச்‌ aan 
படக்‌ (Do 3. poolu An 

ர்ச்‌ ர ற நெஞ்சே 
ர்க்குமிது நன்றுதீ தானாலும்‌ சேக்‌ 
ர்க்கும்‌ பலகலையும்‌ பன்னாதே--சீர்க்சூர்‌ A 
திருவையோத்‌ திப்புயலைச்‌ சீரியமெய்ஞ ஞா ட 


துருவையோத்‌ தி ற்பொருளை யோர்‌. 


மே! சீரிய மெய்‌ சிறந்த தத்துவ ஞான 
நெஞ்சே இப்போது ன்‌ சொல்‌) ஞான வ a "“ஸ்வரூபியான வனும்‌ 
இது { பம்‌ ன்‌ வேதத்தின்‌ பொருளா 


சலம்‌ நன்று யாவர்க்கும்ஹிதமானது | ஒத்‌ கின்‌ தர 4 மிருப்பவனுமான 
ஆர்க்கும்‌ pe 19 G È e ( சிறந்த திருவயோத்தி யி 
fe பல [மார்க்கம்படுகன்ற, மல |" இத்தி] க. ச்வாமனனான 
T 7 
பார்க்கும்‌ பலி ச சாஸ்திரங்களை புயலை இராமபிரானை 
பன்னாது e ஓர்‌ È தியானிக்கக்கடவை, i 
டப ; இன்ற கள்ள.நூல்தன்னை 
“ வெள்ளியார்‌ பிண்டியார்‌ போதி யாரென்‌ தில காக ருமங்கையாழ்வார ளிச்‌ 
யும்‌ கருமமன்‌ @par, Do உய்யக்‌ தல யோதிம்‌ போதைப்‌ பாழாக்காமே ௮ de 
செயலையுட்கொண்டு, ண்வம்பு இந்தனை செய்யச்‌ இந்தைக்கு உணர்த்தி ; 
யாஜிபஜயான ஸ்ரீராமபிரானையே APA m (08) 


pete 
e ese? 


ராயிற்று. டப்ப 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. .. 


la டது வர அ பட்ட ட்ட 24. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


60 ஸ்ரீராமாதஜன்‌-அஷ்டப்பிரபக்த விளக்கம்‌ 
4. நைமிசாரணியம்‌. 


ஓரறிவு மில்லாத வென்போல்வார்க்‌ குய்யலாம்‌ 

பேரறிவுண்‌ டேனும்‌ பிறர்க்கரிது--பாரறிய 

நைமிசா ரண்ணியத்து நாதரடி யாரோடும்‌ 

இம்மிசார்‌ வுண்டா யினால்‌. (99) 
உய்யல்‌ ஆம்‌ ஈடேறுதல்‌ கூடும்‌; 


பார்‌ அறிய உலகத்தார்‌ அறியும்படி l 
| “மத்தம்‌ பாகவத ஸம்‌ 


தைம்மிசாரண்‌ ) நைமிசாரண்ய ஸ்தலத்‌ 

ணியத்து தாதர்‌ தின்‌ ஸ்வாமியினுடைய 
அடியாரோடும்‌ ) பக்தர்களோடு 

இம்மி சார்வு தகவற்‌ து சேர்க்‌ 
உண்டாயினால்‌ கை ஏற்படுமாயின்‌: பேபர்‌ அறிவு pasze ஞானம்‌ .உள 


பிறர்க்கு பந்தம்‌ பெறாத மற்றை 
யோர்க்கு 


ஓர்‌அறிவும்‌ இல்‌ ) சிறிதேனும்‌ வீவேகமில்‌ | உண்டேனும்‌ தாயினும்‌ 
லாத ; லாத 

என்‌ "duro } என்னைப்‌ போன்றவர்‌ அரிது | ஈடேறுதல்‌ கைகூடாத 
ஈர்க்கு) கட்கும்‌ xd தாம்‌. 


சச வீடு பெறுதற்குக்‌ காரணம்‌ தத்வஜ்ஞான மென்பதை * ஜ்ஞாகாச்‌ முக்த, 
அஜ்ஞாகாத்‌ ஸம்ஸார?” இத்யாதி ப்ரமாணங்கள்‌ பேசிவைத்தாலும்‌ அதற்கும்‌ மூல 
காரணம்‌ ஸசீஸங்கமேயாதலால்‌ அதனையே உஜ்ஜீவக ஹேதுவாக இப்பாட்டில்‌ 
வெளியிட்டாராயிற்று. O peo LETTO cò ௨ (99) 


5. Carri 
உண்டா முறைமை யுணர்ந்தடிமைப்‌ பேர்பூண்டேன்‌ 
பண்டாங்‌ குடிகுலத்தாற்‌ பன்மதத்தால்‌--கொண்டாட்டால்‌ 
ஆளக்‌ கிராமத்தால்‌ அல்லற்பேர்‌ பூணாமல்‌ 


சாளக்‌ கிராமத்தார்‌ தாட்கு. (100) 
பண்டு ம்‌$ தொன்று தொட்டு வரு o : 
i SSR கிற குடியினாலும்‌ | அல்லல்‌ பேர்‌ [கி ன்பத்திற்கு இட 
குலத்தால்‌ குத்தினாலும்‌ பூணாமல்‌] மாகிய பெயரை வைத்‌ 
பல வகையாகவுள்ள ்‌ துக்‌ கொள்ளாமல்‌, 


பல்‌ ம்தத்தால்‌ 


5 z t 
மதங்களினாலும்‌. சாளக்கிராமத்‌ ( ஸாளக்‌ 
i , aro தாம்‌ செய்கிற தார்தாட்கு 1 E il 
கொண்டாட்‌ தொழில்‌ முதலியவற்‌ [உண்டாம்‌ பொருந்திய wiu 
CI தா்‌ ஏற்‌ Pphu? தத்தை D 
றத்‌ ம்‌ at ப 7 
= tea  ரிலம்கொண்டு வஸிக்‌ | எத்து a தெரிந்து 
ஆ a கிற தம்‌ தமது கிராமத்‌ | அடிமை பேர்‌ தாஸ்ய நாமத்தை 3 
i j தினாலும்‌ பூண்டேன்‌ . வைத்துக்கொண்டேன்‌. 
டப ஆனி y . a a ய்‌ ௪ a 
ஏுகாம்த வ்யயபதேஷ்டவ்யோ கைவ கராம 14] . ; : 
ல பல்க்‌ È ராமகுலாதிபி,; விஷ்‌ணுகா வ்யபே 
றன்‌ அஸ்ய ஸர்வம்‌ ஊ ஏவ ஹி” என்றதை யுட்கொண்டு பாடியநப்பாகரம்‌. 
ராம குலாதிகளால்‌ வரும்பேர்‌ அமர்த்த ஹேது” என்ற ஸ்ரீவசக wå 
DARI Pip ate In எனம Baraga வது 


A sai 3 O 
க்க cco. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 
கட்ட ட A An 


4 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அாற்றெட்டுத்‌ இருப்பதியர்‌, காதி--வடகாட்டுத்‌ ட பட்ட 61 


6. 'வதரியாச்சிரமம்‌. ; 
தாட்கடிமை யென்று தமையுணரார்க்‌ கெட்டெழுத்தும்‌ 


கேட்கவெளி யிட்டருளங்‌ கேசவனை--வேட்கையொடு i 
. போவதரி தானாலும்‌ போய்த்தொழுவோம்‌ கெஞ்சுமே 
. மாவதரி யாச்சிர மத்து. ` (101) 
நெஞ்சமே எனது மனமே; ` (இதற்கு " போய்த்‌ தொழுவோம்‌ * D 


. தமை தாட்கு [தங்களை பகவத்‌ தியப என்றதோடு அற்வயம்‌). 
yaramis அறியப்‌ | ` $ b 
அடிமை என்று Bios damak | போவது அரிது | (ferire 8 ar 
CAI தவர்கட்கு ஆனாலும்‌ "லும்‌ ' ட்‌ ரமமான்‌ 
கிருவஷ்டாக்ஷர மஹா ்‌ : 
எட்டு எழுத்தும்‌“ த்த்ரத்தை 
கேட்க காதில்‌ படும்படி 
வெளியிட்டு கருணேயோடு வெளி 


அருளும்‌ யிட்ட 
கேசவனை 4 LITIO ரயணமூர்த்‌ | போய்‌: Gare [சென்று வணங்குவோம்‌. 


மா வதரி A Af சிறந்த பசிக்கும்‌ 
rost, ஸ்தலத்தில்‌ e 
வேட்கையொடு பக்தியுடனே 


* “ தானே சிஷ்யனுமாய்‌ ஆசார்பனுமாய்‌ நின்று திருமந்திரத்தை வெளியிட்‌ 
டருளினவிடம்‌ ஸ்ரீபதரிகாச்ரம ஸ்தலமென்பது ப்ரஸித்தம்‌. do ... (101) 
7. கண்டமென்னுங்‌ கடிநகர்‌. : -: லக்க இவ 

மத்தாற்‌ கடல்கடைந்து வானோர்க்‌ கமுதளித்த : : 

அத்தா வெனக்குன்‌ னடிப்போதில்‌- புத்தமுதைக்‌ ' 

கங்கைக்‌ கரைசேருங்‌ கண்டத்தாய்‌ புண்டரிக Be, 

மங்கைக்‌ கரைசே வழங்கு. (102): 

[ கங்கையின்‌ கரைமேல்‌ 


லையாகி 
மத்தால்‌ க யா றமத்தி கங்கை கரை] கை, . தொழ கின்ற: 


கடைந்து | னாலே கடலைக்‌ கடைந்து 
G ண்‌ ண மென்‌ 
( தேவர்களுக்குச்‌ சாவா sob. ri pn Da Fra 
வானோர்க்கு] மருந்தாகிய அமு La பெருமானே 1: 
அமுது அளித்த] தத்தை யெடுத்துக்‌ போ [உனது பாதாசவித்தங்‌ 
L கொடுத்தருளின, உன்‌ அடி போ க்‌ தோன்றுகின்ற . 
அத்தா ஸ்வாமியே, | தின்‌ ghia விலக்ஷண்மான அம்‌ 
சி ருதத்தை 
புண்டரிகம்‌ மங்‌) Q ரயாள்‌ கேள்‌ 
கைக்கு aan r} E எனக்கு வழங்கு 3 அத்த தட்டு அணித்‌: 


2 பதே பரமே wga உத்ஸு என்று வேதங்‌ கூறியபடி எம்பெரு“, 


“வி 
மானது lado ACSIAN இரு பதறிக்‌ அதனைத்‌ தமக்குத்‌ 0 


வேண்டிஞராயிற்று. க : 
8. இருப்பிருதி. =o ல 
வழங்கு முயிரனைத்தும்‌ வாரிவாய்ப்‌ பெய்து - ag dat a 
_ விழுங்குங்‌ கவந்தன்‌ விறல்தோள்‌--கிழங்கைப்‌ _ மத்‌ SR 
பொருப்பிருதிக்‌ குங்கிடந்தாற்‌ போல்துணித்து எழத்தான்‌. கக்கு 
. திருப்பிருதிக்‌ ல்க பட செல்‌, தம்‌ 09] 
அ ட்‌ ௮1% a ரல்‌ & 


% gr iás n 
CC-0. Bhagavad MWD National Research Institute, Melukote Collection. = 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


62 ஸ்ரீராமாதஜன்‌-—அஷ்டப்பிரபம்த விளக்கம்‌ 

விறல்‌ Gar விமையுள்‌ ள்‌ தோள்‌ 
ங்கும்‌ உயிர்‌  ஸஞ்சரிக்கின்‌ ற எல்லாப்‌ கிழங்கை களின்‌ மூல பாகத்தை 
வழங்கும்‌ உ £] பிராணிகளையும்‌ பொருப்பு இரு) மலை இரண்டு பக்கங்களி 
இட்‌ இரண்டு கை । திக்கும்‌ di | லும்‌ விழுந்து கிடந்தது 


என்‌ நெஞ்சே எனது மனமே!) 


களாலும ஒரு சேரத்‌ | தால்‌ போல்‌ போலக்‌ கிடக்கும்படி 
திரட்டி யெடுத்து 4 (வெட்டித்‌ தள்ளிய 
தனது வாயினுள்ளே | துணித்து வீழ்த்‌ } இராமபிரானெழுத்‌ 


வாய்‌ பெய்து ELI ; È தான்‌ | நருளியிருக்குமிடமான 
; மூங்கு ந தன்மை ண்டு 1958 யென்னும்‌ 

க புள்ள பம ola பருதிக்கு | TE 

கவந்தன்‌ 4 னுடைய செல்‌ நீ சென்று சேர்வாயாக. 


xx ஸ்ரீராமாவதார,த்தில்‌ சபரியின்‌ ஆச்ரமம்‌ செல்வதற்கு முன்னாடிக BUDA 
வத tia கன்‌ தோள்களை யறுத்துச்‌ தள்ளியது இளையபெருமாளேயாக 
லும்‌ அதற்கு ப்ரேரகர்‌ பெருமாளென்பதுபற்றி இச்செயலை ராமனே செய்ததாக 
இங்குக்‌ கூறியதில்‌ பொரும்தாமையில்லை ; சூர்ப்பணகா பங்கம்போல. (103) 

9. வடமதுரை 
செல்வ முயிருடம்பு சேர வுரித்தாக்கி 
வல்விளையின்‌ நீங்குமினோ மாந்தர்காள்‌_ தொல்லை 
வடமதுரை யான்கழலே வாய்த்ததஞ்ச மென்று 


திடமதுரை செய்தான்‌ திறத்து. I (104) 
மாந்தர்காள்‌ Pennine 1, A செல்வம்‌ நுமது செல்வங்களையும்‌ 
கழலே வாய்த்த னச்க்கும்‌ வாய்ப்‌ i 

தஞ்சம்‌ என்று ம்ம்‌ வன்க! > | உடம்பு உடலையும்‌ 
வென்று சேர ' ஒரு சோ 


அம்‌ 93 தேசித்‌ e ° ரி மார்ட்‌ 
உரை செய்‌ க உபதெசித்த | உரித்து ஆக்கி rene ஸமர்ப்‌ 


தான்‌ i 


தொல்லை வட( பழமையான வட மது |. _ (வலிய இருவினைத்‌ 
துரையன்‌. | ரைப்‌ பதியிலுறையும்‌ வ்‌ aironi j தொல்லைகளினின்‌ று 
. திறத்து பெருமானிடத்து நீங்குங்கள்‌. 


10. துவரைப்பதி (த்வாரகை;) 
திறந்திறமாத்‌ தாம்துய்க்கும்‌ தீஞ்சுவையை நாடி 
அறந்திறம்பிப்‌ பாதகரோ ரைவர்‌--௩றுந்துளவ 
மாதுவரை யோனே மனந்துணையாக்‌ கொண்டென்னைக்‌ 
காதுவரை யோமெய்‌ கலந்து. (105) 
நறுமணமுள்ள திருத்‌ | தாடி தேடிக்கொண்டு 


pps துவம்‌. 3 தரித்த Sega அறம்‌ திறம்பி மதத்து அகிய 
- 3 தவ z 


மா துவரை ; பெருமை பெற்ற த்வார 
யோனே 1 காபுரிக்கு நாதனே ! 

i அ மிகக்‌ கொடிய பாதகங்‌ 
பாதகர்‌ ஓர்‌ ஐவர்‌ களைச்‌ செய்விக்கின்ற. 
Me த்‌ பஞ்சே ந்‌ திரியங்கள்‌ 
திறம்‌ திறம்‌ ஆ விதம்‌ HL னம்‌ 

Mi. ரம்‌ ப 


தீம்சுவையை 1a த சுவையுள்ள | என்னை காதுவர்‌ 


துனை எனது மனத்தைதத்‌ 
மனம்‌ று தமக்கு உற்றதுணை 
யாகக்‌ கைக்கொண்டு 


உடலிற்‌ 


மெய்‌ கலந்து 4" பொருந்தி 
[வச இடைவிடாது 


< CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


TL 


வருத்துகின்றார்க எற்‌ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அற்றெட்டுத்‌ தருப்பதியர்தாஇவ்டறாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 68 


ச்சர “ மனமாளு மோனரவர்‌ வன்குறும்பர்‌ sbav" என்ற்‌ ஆழ்வாரருளிச்‌ 
செயலின்படி கொடிய பஞ்சேக்திரியங்கள்‌ மனத்தைத்‌ தமக்கு உற்ற. துணையாகச்‌ 
கொண்டு சரீரத்திற்கு உள்ளாகவே யிரும்து தம்தமக்கு உரிய விஷயங்களில்‌ விரும்பி 
என்னுயிரை . வருத்திக்‌ கொல்கின்றன--என்‌.றிவ்வளவே: பாட்டிலிருக்காலும்‌, 
இவற்றை உனது அருளென்னுகம்‌ தண்டாலடித்து வலியொடுக்‌க எனக்கு நற்கதி 


யளிக்கவேண்டுமென்று பிரார்த்திப்ப தாக சேஷ பூரணம்‌ செய்துகொள்ளத்தக்கது. 


11. - திருவாய்ப்பாடி. 
கலந்தமர ரோடும்‌ கரைகண்டா ரோடும்‌ 
பொலிந்துதிரு நாட்டிருக்கப்‌ போவீர்‌--மலிந்தபுகுழ்‌ 
அண்டராய்ப்‌ பாடி அமலரடி .யாரடியார்‌ 


தொண்டராய்ப்‌ பாடித்‌ தொழும்‌. (106) : 
(உலகத்தவர்களே!) தொழும்‌ அவரை வணங்குங்கள்‌ :; 
7 . (நிறைந்த கீர்த்தி (அங்ஙனம்‌ வணங்கினால்‌) 
மலிந்த புகழ்‌ படைத்த இடையர்கள்‌ | அமரரோடும்‌ நித்யஸ-ஒரிகளோடும்‌ 
அண்டா ( வாழுமிடமான _ (இல்வுலகத்‌ தினின்று 
க இருவாய்ப்பாடியி லுறை | கரை கண்டா / அக்கரை சேர்ந்தவர்‌ 
ஆயப்பாடி 4 கின்ற ரோடும்‌ ! களான முக்தர்களோ 
; குற்றமற்ற கண்ணபெரு | __ | டும்‌: 
அமல்‌ { மானுடைய கலந்து ஒன்று கூடி. 
அடியார்‌. அடி | தாஸாநுதாஸர்க்கு அடி | பொலித்து சிறப்புப்பெற்று - 
யார்‌ Si மைப்பட்டவர்களாய்‌ | திரு இருக்க [ பாமபதத்திலிருக்கும்படி ்‌ 
2 அவரது குணங்களைப்‌ St 
Ling 3 பாடி போவீர்‌ செல்வீர்களாக. 


12. திருப்பாற்கடல்‌. 
தொழும்பாய நான்கல்ல்‌ சூதறிந்து கெர்ண்டேன்‌ 


செழும்பா யலைமுத்தஞ்‌ சிந்தி முழங்கும்‌ + ல்‌ 
திருப்பாற்‌ கடலான்தாள்‌ சேர்ந்தா ரடிசேர்ந்‌ = க 
திருப்பாற்‌ கடலா மிடர்‌. (107) 
2 a ; na க்ஷீராப்தி வென்னும்‌ : 
தொழும்பு ஆய ? எம்பெருமானுஃகு AH | திருப்பாற்‌ ன்‌ இவ்விய 56581 
க வனாகிய நான ்‌ லான்‌ i Gugargim u 
Tie S கொண்‌ படத்து செ pla ன்‌; [தாள்‌ சேர்ந்தார்‌4 ட கனத 
இடன்‌ அடி ப... திருடிகளை 
oo oor H ELE இதம்‌ |" கல்வத்‌ திருப்ப வ 
i ப்‌? செழித்துப்‌ பாய்கின்ற பாற்கு- க்‌ e 
செழும்‌, பாய்‌ நித்து ளினால்‌ : e pal துக்கங்களை 
அலை) ௮ இக்‌ Dover துக்கங்களை 
ந்தம்‌ சிந்தி முத்துக்களைக்‌ கொழித்த | pi aa ha டண்‌ திற்‌ கூடும்‌, 
ங்கும்‌ ஒலிக்கின்ற : அடல்‌ ஆம்‌: ஒழித்தல்‌ எளிதிற்‌ கூடும்‌. 
வடநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ முற்றும்‌. அதில்‌ 
fossi 


5 பனு ட 
CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. ie 


பழ 
அத்தம்‌. n த 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


64 ஸ்ரீராமாறுஜன்‌--அஷ்டப்பிரபக்த விளக்கம்‌ 


திருநாட்டுத்திருப்பதி--ஒன்று. 
'இடருடையேன்‌ சொல்ல வெளிதோ பிரமன்‌ 
அடரும்‌ விடையோற்கு மரிதே--தொடருங்‌ 
கருவைகுந்‌ தம்பிறவிக்‌ கட்டறுத்து மீளாத்‌ : 
திருவைகுந்‌ தம்பெறுவார்‌ சீர்‌. (108) 
புண்ய பாபரூப கருமபல அடையப்‌ பெறுமவர்‌ 
$ னாகத்‌ தொடர்ந்து களினுடைய 
வருவதும்‌ சீர்‌ : சிறப்பானது | 
கர்ப்பத்தினிடத்‌திற்‌ பிர | பிரமனுக்கும்‌. தான்முகனுக்கும்‌ 
கரு வைகும்‌ | வேசிப்பதற்குக்‌ காரண (போர்‌ செய்யுந்‌ தன்மை 


தொடரும்‌ Sugari 


மானதுமான | aco? விடை | யுள்ள ரிஷ da ia 
5 ; SITE யாற்கும்‌ வாஹனமாகவு 
தம்‌ பிறவி கட்டு SRI கக்‌ | சிவனுக்கும்‌ 
: அறுத்து (எம்பெருமானருளால்‌) | _ ரிது சொல்ல முடியாதது 
அறவேயொழித்து 5 ்‌ (என்றால்‌), 
மீளா 4 அரும்பி வருதலில்லாத இடர்‌ உடை ஸம்ஸாரத்‌ தில்‌ மிகவு 
கான யேன்‌ முழல்கின்ற யான்‌ 


ர ari G த்‌ | சொல்ல எளி கழ்ந்‌ கூறுதற்கு 
அரு வைகுந்தம்‌] வைகுண்ட | தோ னிய ததும்‌ ? 
திருநாட்டுத்‌ திருப்பதி முற்றும்‌. 


` 


A IE 1 ட்ட A IAN., 


மண்ணி லரங்கமுதல்‌ வைகுந்த நாடளவும்‌ 
எண்ணு திருப்பதிநூற்‌ றெட்டினையும்‌--நண்ணுவார்‌ 
கற்பார்‌ ததிப்பார்‌ கருதுவார்‌ கேட்டிருப்பார்‌ 
பொற்பாத மென்தலைமேற்‌ பூ. 109) 
(கருத்து) பூமண்டலத்திலுள்ள கோயில்‌. முதலாகத்‌ திருமாடுவரையிலுமுள்ள 
நாற்றெட்டுத திருப்பதிகளையும்‌ சென்று சேர்பவர்களும்‌ வாயினாற்‌ சொல்லுபவர்களும்‌ 
தோத்திரஞ்‌ செய்பவர்களும்‌ மனத்தினால்‌ நினைப்பவர்களும்‌ பிறர்‌ சொல்லக்‌ கேட்டிருப்‌ 
பவர்களுமாயெ பரமபாகவதர்களின்‌ பொன்னடிகள்‌ என்‌ சென்னிக்கு மலர்க்த 
'பூவாகு மென்றவாறு. 103 res Fo sf ni Se 
.... பதின்ம ருரைத்த பதியொருநூற்‌ றெட்டும்‌ - 
துதிசெய்ய வந்தாதி சொன்னான்‌--அதிக 
St, குணவாள பட்டரிரு கோகனகத்‌ தாள்சேர்‌ È 
மணவாள தாசன்‌ வகுத்து. (110) 
கருத்து.) மஹா கல்யாண குணசாலியான பட்டருடைய பாதாரவிந்தங்களைத்‌ | 
தஞ்சமென்று பற்றின அழயெ மணவாளதாசன்‌ [- பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ --], 
ஆழ்வார்கள்‌ பதின்மரும்‌ மங்களாசாசனஞ்‌ செய்தருளிய நாற்றெட்டுத்‌ திருப்பதிகளை 
யும்‌ தோத்திரஞ்‌ செய்யுமாறு, சோழசாடு முதலியனவாகப்‌ பகுத்துக்கொண்டு இந்த 
: அர்தாதி ப்ரபந்தததைப்‌ பாடித தலைக்கட்டியாயிற்று. sta த்‌ பப்‌ 
_ பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ பணித்த நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதி முற்றிற்று. 


-- sala x 2 
x 


RZ + 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 3 “> 3 j 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


நூற்றெட்டுத்‌ திருப்பதியச்தாதி--விளக்கவுரை 65 
வடராட்டுத்‌ திருப்பதிகள்‌ பன்னிரண்டுக்கும்‌ ஆழ்வார்பாடல்‌ 
குறிப்பு (மிகச்‌ சுருக்கமாக) 

ட. 96. திருவேங்கடம்‌. தொண்டரடிப்பொடியாழ்வா ரொருவர்‌ நீங்கலாக மற்ற 
ஒன்பது a பண்டு அணத எகர பாடப்பெற்றது, பதிகம்‌ பாடினவர்கள்‌ 
கம்மாழ்வார்‌ (இரண்டு பதிகங்கள்‌), குலசேகராழ்வார்‌ - ஒரு பதிகம்‌. திருமங்கை. கான்கு. 

97. சிங்கவேழ்குன்றம்‌. (ஒருவர்பாடல்‌.) திருமங்கை - பதிகம்‌. பெ. த: 1-1. 

98. அயோத்தி. (இருவர்பாடல்‌.) பெரியாழ்வார்‌, GALE. 

99. நைமிசாரணியம்‌. (ஒருவர்பாடல்‌) திருமங்கைபதிகம்‌. 1. 
100. சாளக்கிராமம்‌. (இருவர்பாடல்‌.) பெரியாழ்வார்‌ - அணுக்கை. திருமங்கை 10. 
101. வதரியாச்சிரமம்‌. (இருவர்பாடல்‌.) பெரியாழ்வார்‌-தணுக்கை. திருமங்கை 20. 
102. கண்டமென்னுங்‌ கடிநகர்‌. (ஒருவர்பாடல்‌. பெரியாழ்வார்‌ - பதிகம்‌, 1. 
103. பீருதி. (ஒருவர்பாடல்‌.) திருமங்கை. பதிகம்‌ 1. 
104. வடமதுரை. (மூவர்பாடல்‌.) கம்மாழ்வார்‌, பெரியாழ்வார்‌, ஆண்டாள்‌. 
105. துவாரகை. (இருவர்பாடல்‌) பெரியாழ்வார்‌, ஆண்டாள்‌. 
106. திருவாய்ப்பாடி. ஆண்டாள்‌. 
107. திருப்பாற்கடல்‌. 

108. திருநாடு. 

வடராட்டுத்‌ திருப்பதிகளின்‌ பாடல்‌ குறிப்பு முற்றிற்று. 


KKK ள்ள ்ற்ற்ள்ள்‌ > 
ஸ்ரீ காஞ்சீ. பிரதிவாதிபயங்கரம்‌ of 
அண்ணங்கராசாரியர்‌ எழுதிய 
அஷ்டப்பிரபந்த விளக்கத்தில்‌ 
நூற்றெட்டுத்‌ திருப்பதி யந்தாதியுரை 
முற்றுப்பெற்றது. 


x 
x 
x 
x 
x 
+ 
x 
NAAANAAANAAAAAANAAAAAANAAAARAH 


KKK KKKKAK 


———— 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation, Kolkata. Digitizatio eGe ingotri. 


rl ஸர 
` 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata 


